NTERNATIONAL 

INSTITUTEOF TAMIL 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரியநூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


சபாபதி நாவலர் அவர்கள் இயற்றிய 


சிதம்பர சபாநாத புராணம் 


யாவரும் 


யாதும் 


கேளிர் 


ப 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


STUDIES 


31 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


- மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 


அம்மா அவர்கள் 


ANSTITUTEOFTAMIL STORE 


சபாபதி நாவலர் அவர்கள் 

இயற்றிய 


சிதம்பர சபாநாத 

புராணம் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்பி.ஏ .பிஎட் , பிஎச்.டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


சே 


யாவரும் 


பாதும் 


AVERNATIONAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


: 862 


நூல் தலைப்பு : சிதம்பர சபாநாத புராணம் 
நூல் ஆசிரியர் : சபாபதி நாவலர் அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு 

1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு : 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 
அச்சுப்படிகளின் 


: 


: 128 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .70 ( ரூபாய் எழுபது மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-17-7 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


சிதரம்பரத்தைப் பற்றி ளுக்குக் 
முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில்., எம்.பி.ஏ.,பி.எட்.,பி.எச்.டி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600113 

அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 

லட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் 
திரட்டும் பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள 
நூல்களைத் தமிழ்த்தாய் 67 - பெருவிழா, பிப்ரவரி 2015 இல் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் , தாரண ஆண்டு சித்திரைத் 
திங்கள் வெளிவந்துள்ள இந்நூல் இப்பொழுது 
மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்படுகிறது . 

புராணம் என்பது பழங்கதை அல்லது தொன்மம் 
எனப்படும் . சைவர்களுக்குக் கயிலாயம் எனப்படும் 
பூலோகக் கயிலாயம் எனச் சிவனடியார்கள் வழங்கும் 
சிதம்பரத்தைப் பற்றிய தலபுராணம் அங்கு ஆடல் வல்ல 
நடராசப்பெருமான் சபையில் நின்று அனைவருங் காண 
ஆடுங்காட்சியை அருட்பாடலாக்கிக் காட்டும் திறத்தால் 
சிதம்பர சபாநாதர் புராணம் என வழங்கலாயிற்று . இந்நூல் 
சிறப்புப் பாயிரம் , காப்பு , கடவுள் வாழ்த்து , 
திருநாட்டுப்படலம் , திருநகரப்படலம் , நைமிசப்படலம் , 
பிச்சாடனப்படலம் , 

தேவதாருவனப்படலம் , 
அனந்தப்படலம் , புண்டரீகப்படலம் , தீர்த்த விசேடப்படலம் , 
யாத்திரோற்சவப்படலம் ஆகிய பகுதிகளுடன் இனிய பக்திப் 
பாடல்களின் ஈச வசிய ஞானப் படால்களாக உள்ளன . 


| 


இந்நூலை எழுதி உலவ விட்டவர் திருவாவடுதுறையின் 
ஆதீன வித்வான் திரு.சபாபதி நாவலரவர்கள் . சபா 
நாயகருடைய அருளிச் 

செயல்களைத் 

தாங்கி , 
வெளிவந்துள்ளது . ஆகாச சபையில் ஆடல்வல்லவனாகிய 
நடராசப் பெருமானின் வரலாறு , அவரைப் பின்பற்றிய 
சீடர்கள் , ஞானிகள் , முனிவர்கள் , அவரை வழிபட்டு 
முக்திபெற்றோர் எனப் பல்வேறு சிறப்புச் செய்திகளை 
வெளியிடும் சிறந்ததொரு தலபுராணம் இந்தச் சிதம்பர 
சபாநாத புராணம் என்க . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன. தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும்வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 


தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் . மூ .. 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


o 


கணபதிதுண. 

திருச்சிற்றம்பலம் . 
சிதம்பரசபாநாதபுராணம் . 


கயிலாய பரமபரைத் திருவாவடுதுறையா தீன 

வித்வான் 


சபாபதி நாவலரவர்கள் 


இயற்றியது . 


இஃது 

திருவிடைக்கழி 
ஆறு முகபிள்ளையவர்கள் 
வேண்டுகோளின்படி 

விழுப்புரம் 
இராமசாமிப்பிள் வளையவர்களால் 

அச்சிற்பதிப்பிக்கப்பட்டது .. 


செனனபட்டணம் : 
மனு 

திபளுவைகாசிச 
16 . 


THE MADRAS RIron Perso 


உ 


கணபதி துணை . 


திருச்சிற்றம்பலம் . 
சிறப்புப்பாயிரம் . 


திருவாவடுதுறையாதீனத்து 

ஸ்ரீமத் 
இராமலிங்க சுவாமிகளியற்றியது . 
பூமேவுசோணாடு சோறுடைத்தென்றான்றோர்முன்புகலற்கேற்ப ( றைத் 
மாமேவுமிருவகையாஞ்சோறுடைத்தாயிம்மையொருவகையாஞ்சோற் 
தூமேவுநெய்கறிபாலொடுவழங்கியொருவகையாஞ்சோற்றையம்மைத் 
தேமேவு தனியே தந்தளிக்குமுயர்பொன்னிவளச்சென்னிநாட்டில் . ( ) 
இருவகைத்தாமரைமலருமேன்மலரப்பலநாளமிருநீர்த்தோன்ற 
லிருசுடரையுண்டுமிழுமுரகங்கட்கெளியேமோயாமென்றேமேற் 
றிருவினராத்தொகையிலத்தினின்றும் வந்து பல்செங்கதிரும்பல் வெண்க 
திரும்விழுங்கிக்கக்குதல்போலும் வளமைச்சிதம்பரமாஞ்செழுந்தலத்தில் . 
அம்புலியுஞ்சிறப்புலியுங்கோட்புலியுங்கோட்புலியுமரவுஞான 
வம்புமலர்க்குழன்மயிலுஞ்சிறுகளிறுமாட்டினை முன்வணங்கிவாழ்த்தப் 
பம்புபலபசுவுமுய்யக்கேழலுமன்னமுங்காணாப்பரிவினேங்க 
நம்புபொதுநடம்புரியுநடராசப்பெருமான் சீர்நண்ணியோங்கி . ( ங ) 
நலம்பொலியப்பரவே மசபாநாதமான்மியத்தைநன்கு கற்றோர் 
பலம்பொலியப்பயிறோறும்பயிறோறுமூற்றிருந்துபசுந்தேன்பில்கித் 
தலம்பொலியமணக்குமுயர் செந்தமிழாற்பாடியன்பிற்றருகவென்று 
வலம்பொலியக்கற்றாங்கேயெரியோம்பியங்நகர்வாழ்மறையோர்சாற்ற . ( ச ) 
இனையவர்கூறியவாறேயவனிமங்கைக்கிருபொருள் சாலீழநாடாம் 
வனைமுகத்திலணிதிலகமாகும்வடகோவையெனும்வளமூதூரிற் 
புனையுமாதவச்சைவசமயமெனும்பயிர்வளர்க்கும்புயல்போல் வாழ்வான் 
றனைநிகர்க்குஞ்சிவபெருமான் பெரும்புகழேபல்காலுஞ்சாற்றுநாவான் . ( ரு ) 
கொங்கலர்பூம்பொழிற்றுறைசைவாழ்புகழ்ச்சுப்பிரமணியகுரவன்முன் 
போ , யங்கவன்பான் மூவகையாந்தீக்கையும் பெற்றவனடிக்கேயடிமையா 
னோன் , மங்கலவெக்கலையையுமோதா துணர்ந்தசிவஞானமாதவன் பொற் 
செங்கமலத்தாளிரண்டுந்தன்னிருகண்மணிநாப்பண்சேரவைத்தோன் . ( சு ) 


d 


சிறப்புப்பாயிரம் . 
வாய்ந்தபெருந்தவமருவம்முனிவரன்போலுரையெழுதும்வலிமையாள 
னாய்ந்தவொருகடிகையினிலற்புதக்கற்பனையோங்குமனேகஞ்செய்யு , ளேய் 
ந்தபுகழ்ப்புலவர்மிகவெடுத்தினிது பாராட்டவியம்பவல்லான் , றோய்ந்தபுக 
ழ்த்தென்கலை முற்றொருங்குணர்ந்தோன் வடமொழியுந் துலங்கவாய்வோன் . 
ஏர்பரவுமெந்நூலும்பிரசங்கஞ்செயுந் திறலாலிணையிலாதான் 
சீர்பரவிப்புவித்தருக்கும்புலவர்களுக்கெல்லாமோர்சிங்கம்போல்வா [ லாம் 
னார்பரவுபொறைகருணைகொடையொழுக்கம்வாய்மை முதனலங்களெல் 
பேர்பரவத்தனைப்பல கானினைப்போருமெளிதுபெறப்பெற்றுவாழ்வோன் 
உற்றநானிலமிருக்குங்காறுமழியாத புகழுடம்பு பெற்றான் 
பெற்றதாய் போலன் புதன் பான்ட்புடையேன் பாற்பெருகவைத்தோன் 
கற்றபெரும்பாவலரும்பெருஞ்செல்வமுடையாருங்கணக்கின் மாட்சி 
மற்றவரும் புகழ்ந்து வியந்தெதிர்கொள்ளுஞ்சபாபதிநாவலன்றான் மன்னோ .. 
திசைபரவுநாவலர்கள் பலருமுளம்வியந்து பல்காற்சிரந்துளக்க 
நசைபரவுஞ்சிதம்பரசபாநாதபுராணமெனுநாமமோங்க 
விசைபரவுஞ்சுவைபெருகப்பாடினனப்புராணத்தையிருநீர்வைப்பின் 
மிசைபரவிநீடூழிகாலம் வரையெங்கெங்கும் விளங்கிமல்க . 

( 50 ) 
வேய்ந்த பொருட்கவிவாணர் புகழ் சோழவளநாட்டில்விளங்கானின்ற 
வாய்ந்தமகிழுறுந்தாதைமகிழுறுமாறுண்மைமொழிவகுப்பமுன்னா 
ளேய்ந்தகுரவமர்ந்தபிரான்குரவமர்ந்தவுயர் தலமென்றெவரும்வாழ்த்தி 
யாய்ந்த திருவிடைக்கழியிலறம்பெருகப்புகழ்பெருகவமருஞ்சீலன் . ( கக ) 
வயமாரும்புகழ்ச்சுப்பராயவள்ளன் முன்செய்தமாதவத்தின் 
பயனாகி வந்துதித்தோன் செல்வமுங்கல்வியுமொருங்கு படி 
மேற்பெற்றோ 
னயமார்மெய்ச்சிவனடியார்தமக்கிளையான்குடிமாறனாயனார்போ 
லுயர்வர்நெய்கறிபாலோடமுது தினந்தோறுமமைத்தூட்டுமன்பன் . 
தேசுமலர்மகிழடியில் வீற்றிருக்குஞ்சிவபெருமான் செம்பொற்கோயின் 
மாசில்பூசனைகாலந்தொறுந்தவறாவகைநடத்தும்வண்மையாளன் 
காசிமுதற்பலதலயாத்திரைபுரிவோர்கவிவாணர்கருதுபன்னூ 
லாசிலுயரச்சிடுவோர்வறியவர்மற்றெவர்க்கு நிதியளிக்கும் வள்ளல் . ( கங ) 
வளம் பெருகத் திகழன்னசாலைவைத்துப்பெரும்புணியம்வளர்க்குமேலோ 
னுளம் பெருகுஞ்சினேகமென்பால்வைத்தன்புமேம்படுமாறொழுகுவோன் 
சீ , தளம்பரவுமின்சொல்பொறையடக்கமருள்வாய்மைகொடைசாலவுள் 
ளோன் , விளம்பரியநயசுகுணவாறுமுகப்பெருந்தகைநல்வேண்டுகோளால் 
முன்னுபொழில்விழுப்புரத்திற்றாண்டவராயக்குரிசின் முன்னாட்செய்த 
துன்னுபெரும்பாக்கியத்தின்பயனாகியுதித்தநயசுகுணமேலோன் 
மன்னுபல நூலுமெங்கள் கண்மணியாஞ்சபாபதிநாவலன்பாற்கற்றோன் 
பன்னுபுகழிராமசாமிக்குரிசிலெழிலச்சிற்பதித்தான் மன்னோ. (கரு ) 


சிறப்புப்பாயிரம் . 
திருவாவடுதுறையாதீனத்து 

ஸ்ரீமத் 
ஆறுமுகசுவாமிகளியற்றியது , 
பொன்பூத்தபூவுலகப்புருடனுக்குப்பலநாடுங் 
கொன்பூத்தபலவுறுப்பாக்குலவவொருதான் றலையாய்த் 
தென்பூத்தகாரணத்தாற் சென்னி நாடெனச்சிறந்து 
மன்பூத்தபுகழ்படைத்துவளர்சோழவளநாட்டில் . 

( க ) 
பலதலமுந்தன்னுள்வியாப்பியப்படுத்துமாகாயத் 
தலமதுவாயனவரததாண்டவஞ்செய்தெம்பெருமான் 
குலவவயனரிமுதலோர் கொண்டாடக்கண்டவுட 
னிலவிய பேரின்பருளுநெடும்பணைசூழ் திருத்தில்லை . ( உ ) 
அத்தலமான்மியம்பலவாலவற்றுள்ளுமே மசபை 
வித்தகன்மான்மியந்தமிழால் விரிக்கவெனத்திலைமறையோ 
ரித்தகைநம்பெருமானாரின்னருடானெனத்தெளிந்து 
புத்தமுதாப்புலவர்கொளப்புரிந்தளித்தான் மொழிபெயர்த்து . ( ங ) 
அனையவன்யாரெனினீழத்தான்றவடகோவைநகர்ப் 
புனைசுயம்புநாதனெனும் புண்ணியன் செய்தவப்பயன்போல் 
வனைபுகழோடவதரித்தோன் வடமொழியிற்சில நூலுந் 
தனைநிகர் செந்தமிழ்ப்பரப்பினெந்நூலுந்தலைகண்டோன் . 
எங்கடுறைசையிலமர் சுப்பிரமணியவெழிற்குரவன் 
பங்கயப்பொற்பதஞ்சார்ந்து பணிந்துசிவதீக்கையுறீஇப் 
புங்கமிகுசிவஞானக்கலை முழுதும் பொதுச்சிறப்பிற் 
சங்கையறத்தெளிந்து பிரசங்கநனியியற்றிடுவோன் . ( ரு ) 
இன்னுமென்யாம்பலபுகறலியற்பெயர் கொண்டமைக்கேற்பப் 
பன்னுகலைஞர்களவையிற்பதியாகும்பான்மையினான் 
றுன்னுபரசமயநிலைதுகைத்திறுத்துப்புவியின்மிசை 
மன்னுபுகழ் நிறுவுசபாபதி நாவலவன்மாதோ . 
மற்றிவன்சொலேமசபாநாதமான்மியத்தின் வழி 
யுற்ற சிதம்பரசபாநாதபுராணத்தையொளி 
பெற்றவுபகாரமுதற்பெருங்குணங்கள் பெரிதுடையோன் 
வெற்றிவடி வேற்கரத்தோன் 

விளங்கருட்கோரிலக்கானோன் . ( எ ) 
தூயகுணக்குன்றமெனுஞ்சுப்பராயக்குரிசில் 
பாயதவக்குன்றுதித்தபகலவன் சீரிடைக்கழியி 
னாயபெருஞ்செல்வமுளானாறுமுகவேளென்பா 
னேயவெழிலெழுதாதவெழுத்தினியைத் தீகவென . 

( அ ) 


( 
ச 
) 


( 
சு 
) 


சிறப்புப்பாயிரம் 


இதுநமக்குப்பெரும்பயனாமிருமையுமென்றெணியதனைக் 
கதுமெனப்பேரன் போடுகவின் கொள்வச்சிட்டளித்தான் 
மதுகிகர்சீர்விழுப்புரத்துவாழ்ராமசாமியெனும் 
விதுநிகரப்பலகலையான் விளங்குபெருந்தகைமையனே . 


( க ) 


இந்நூலாசிரியர்மாணாக்கர் 

சிதம்பரம் 
அ . சோமசுந்தர முதலியாரியற்றியது . 
திருமகடலைவனருமறையவனென் , றிருவருந்தேடவுருவிறந்தொளியா 
ய்த் , தில்லைமாமன்றினல்லவர்காண , வளியொன்றுமையொடு 

வெளிநின்ற 
ருளி , மான நடம்புரிஞான நடராச , னருட்டிறநவிலுமைவகைமான்மியத் , 
திருட்டிறந்துமிக்குமே மசபைநாதத் , திருப்பெயர்படைத்தப்ரப்புறுமான் 
மியம் , வளம்படத்தமிழினில் விளம்புவாயென்று , தில்லைவாழந்தணர்சொ 
ல்லிட மொழிபெயர்த் , திருந்தமிழ்ப்புலவர்மருந்திதுவாமென , நற்சிதம்பர 
சபாநாதபுராணச் , சொற்பெரும்பெயராற்றோன்றிடயாத்தான் , மாணா 
ர் பெருந்தனிக்கோணாசலமு , மாதீச்சுரந்தெறுகேதீச்சரமுந், தயங்கிருக 
ண்ணெனத்தன்பாற்கொண்டு , வயங்கெழிலீழவடகோவை நகரான் , பரம் 
புதண்டமிழிற்பரந்திடு நூலெலாம் , வரம்புகண்டுணர்ந்தமதிஞர்சிகாமணி , 
காமர்சாறெய்வக்கயிலாய பரம்பரைத் , தூய்மை சாறுறைசைச்சுப்பிரமணி 
ய , தேசிகராயன்றிருவடித்தாமரை , யாசறத்தன்றலைக்கணியாப்புனைந்து , 
சைவசித்தாந்தத்தெய்வமுதுண்டோ , னவஞ்சார்பரமதத்தவர்கோளறுத் 
துச் , சிவஞ்சார்சைவத்திருநெறிவளர்ப்போன் , வளங்கெழுமிலக்கணவிலக் 
கியவண்டமி , ழுளங்கொளத்தமியேற்குணர்த்துமாசிரியன் , பசுபதிபரத்து 
வம்பகர்வடநூல்பல , கசிவுடன்றமிழ்வலோர்கணிப்பமொழிபெயர்த்தோன் 
சிவனடியவரையவனெனத்தேறிப் , பவமறவழிபடுந்தவநெறிநின்றோன் , 
முட்டறுநூல்கள் மொழிபொருள் விரித்துக் , கட்டுரைகூறுமதுகையிற்கதி 
த்து , மேவுறுசபாபதிநாவலனென்ப , வத்தகுசிறப்புடைமெய்த்தகைநூலி 
னைத், திருவிடைக்கழியிற்சிறந்தகாராளர்க் , கொருவிளக்கெனவுதித்தொளி 
ர்சுப்பராயவேண் , மெய்த்தவத்தளித்தபுத்திரசிகாமணி , துறுமுநற்புகழ் 
சேரறுமுகத்தோன்ற , லச்சிற்பதிப்பித்தளிப்பாயென்ன , விச்சகம்புகழு 
மெழில்விழுப்புரத்துத் , தாண்டவராயவேடந்தகுணாலய , னாண்டகையிரா 
மசாமிவேளன்பாற் , பிரமனெழுத்திற்பிறங்கப் , பரவுறவச்சிற்பதிப்பித்த 
னனே . 


. 


உ 


சனபதிதுணை . 


திருச்சிற்றம்பலம் . 


சிதம்பரசபாநாதபுராணம் 


. 


காப்பு . 
ஞானமிகவளரினஃறிணையவுயர்திணையாகுநவிலஞ்ஞான 
வீனமிகவளரினுயர்திணையவஃறிணையாகுமென்று தேற்றன் 
மானவஃறிணைமேலுமாண்டவுயர்திணைகீழும் வடிவிற்காட்டித் 
தேனமரும்பொழிற்றில்லைச்சிகரிவாழ்கற்பகத்தைவணக்கஞ்செய்வாம் . 

வேறு . 
கற்பக நாட்டும் வைவேற்கந்தவேடுணைவிண்ணோர்க்குக் 
கற்பகநாட்டில் வாழ்வுகண்டவவிடுவசேனன் 
கற்பகநாட்டியத்திற்காதலவென்னிற்றில்லைக் 
கற்பகநாட்டின்றேகுஞ்சமன்வலிகடப்பிக்கும்மே . 

கடவுள்வாழ்த்து . 


சபாநாயகர் . 


பொன்பூத்தமணிமன்றுளானந்த நடங்காணப்புகுவோர்க்கிந்தக் 
கொன்பூத்தகுஞ்சிதமென்பாத்தரிசனத்தினேகூடு முத்தி 
மென்பூத்தபிறமுயற்சி வேண்டலெனுங்குறிவர்தாபயத்தின் மேவ 
மன்பூத்துநடங்குனிக்கும் பெருவாழ்வைப்பணிந்தேத்திவாழ்வாமன்னோ. 

சிவகாமியம்மை . 
நிறைந்திடும்பரனைந்தொழின்முறைகுயிற்றநிகரிலாச்சிவமுதலாக 
வறைந்திடுமேழுபேதமாய்மன்னியடைதரற்கேற்றிடத்தானு 
முறைந்திடுசத்திமுன்னெழுவகையாயுயிரொடெப்புவனமுமளித்துச் 
சிறந்தசிற்சபையினிருத்தசான்றாகித்திகழ்சிவகாமியைப்பணிவாம் . ( 2 ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


தக்ஷிணாமூர்த்தி . 


அனகாசணமுமறிதற்கரிய 
மனவாசகநீங்கியமாணருண்மெய்ச் 
சனகாதியர்தேறியசற்குருவாய் 
முனமானிழன் மேவியை முன்னிவொம் . 


( ங ) 


கற்பகவிநாயகர் . 
கற்பகப்பிரா , னற்புதத்திருச் 
சிற்பதம் வினைக் , கிற்பழிக்குமே . 

( ச ) 
வைரவக்கடவுள் . 
இருந்துழியிருந்தேயிருநில முழுதுமிறைமகனாணைசெய்ம்முறையின் 
விரிந்திடுமீசனிறைந்தசன்னிதியின்விதியுளியைந்தொழினடாத்த 
வரந்தை செய்தண்டத்தலைவர்களங்கங்கடைந்தரசாணைசெய்ம்முறையிற் 
பரந்த பேருலகந்தொறுமடைந்தீசன் பணிபுரிவடுகனைப்பணிவாம் . ( ரு ) 


அறுமுகக்கடவுள் . 


தன்னிகரில்பெருங்கருணைத்தடங்கடலாஞ்சிவபிரான்றழற்கட்டோன்றிக் 
கொன்னுனைகொள்வேற்படையாற்சூரபன்மனங்கமிருகூறாச்செய்து 
துன்னுவிபுதரைவிண்ணங்குடியேற்றித்தோமின்மணம்புணர்ந்தவென்றிப் 
பன்னிரண்டுதிருக்கரங்களுடையவறுமுகக்கடவுள் பாதம் போற்றி . ( கா ) 

திருநந்திதேவர் . 
திருக்கயிலைமலையிலருட்கல்லாலநிழலிருந்து தேவதேவன் 
பெருக்கமுடையாகமத்துட்பிறங்குரௌரவத்தெழுந்தபீடார்ஞானஞ் 
சுருக்கமறப்போதிக்கமலைவு தீர்ந்தருளிமுதற்குருவாய்த்தோமி 
லருட்குரியர்க்கதனையளித்தருணந்திபெருமானுக்கடிமை செய்வாம் . ( எ ) 

அகத்திய முனிவர் . 


பரந்தபுகழ்வடமொழிக்குப்பாணினியமுதற்பல நூல்பண்ணுமாட்சி , விரிந் 
தபுகழ்த்தமிழ்க்கொருதான் வகுத்தவிலக்கண நூலேவிளைக்கும் வாய்மை 
நிரந்தபலவுருத்திரர்விண்ணவர் முனிவர்பணித்தபுவி நீங்கித்தென்பா 
லிருந்து சமப்படுத்தியறிவுறுத்தருளுங்குறுமுனியையேத்திவாழ்வாம் . ( அ ) 


கடவுள் வாழ்த்து . 


ந 


திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் . 
மண்பரவுசீகாழிக்கௌணியர் தங்குலவாழ்வைமறையோர்தேவை 
விண்பரவு பெரியநாயகிஞானங்குழைத்தூட்ட விரும்பியுண்டு 
பண்பரவுதமிழ்வேதம்பாடியவெம்பெருமானைப்பரமஞான 
நண்பருளியடியாரையாண்டருள்வள்ளலைப்பணிந்துநலிவு தீர்வாம் . ( க ) 

திருநாவுக்கரசுநாயனார் . 
பாயுடுத்துத்தலைமயிரைப்பறித்தெறிந்து நின்றுண்ணுமமணர்பாழி 
போயடுத்தங்கவர்புரிந்தவஞ்சமெலாஞ்சிவானந்தநிறைந்து பொங்கி 
வாயிடத்து வருஞானப்பதிகத்தாலறுத்தருள்வாகீசர்சீர்த்தி 
நோயெடுத்தகொடும் பிறவிப்பிணியொழிய வெந்நாளுநுவல்வாமன்றே . () 

சுந்தரமூர்த்திநாயனார் . 
திருந்து புகழ்த்தமிழ்நாடு செய்தபெருந்தவத்தினாற்றிகழுமேன்மை , பொருந் 
தியுயர்நாவலூர்ச்சிவமறையோர்குலம் விளங்கப்போந்துவான , நிரந்தபொ 
ழிறிகழ்வெண்ணெய்ப்பரஞ்சோதியருள்வாரிநிறையவுண்டெம் , மரந்தை 
கெடத்திருத்தொண்டத்தொகை வகுத்த பெருமாளுக்கன்பு செய்வாம் . (கக ) 

மாணிக்கவாசகசுவாமிகள் . 


வன்றொடையாற்பொருள்விரவிமயங்கவுயர்நால்வேதம் வகுத்தானீச 
னென்றருளாலவற்றைவடித்தானந்தவெள்ளமிகுந்தேறயாரு , மன்றுடை 
யபெருமானே பரம்பொருளென்றுணர்ந்துயமாமணிநேர்வாக்கின் , மென் 
றொடையாற்றமிழ்வேதம்வாய்மலர்ந்தவித்தகர் தாள் விரும்பிவாழ்வாம் . () 

தில்லைவாழந்தணர் . 
எல்லைகாண்டற்கரியதியாகேசப்பிரான்சுருதியியம்பும் வாயாற் 
றில்லைவாழந்தணர் தமடியாற்குமடியேனென்றெடுத்தசீரார் 
நல்லவேதாகமங்கள் கரைகண்டோர் நாமிவரிலொருவரென்று 
சொல்லமாநடராசற்பெறுமூவாயிரமுனிவர்த்தொழுதுவாழ்வாம் . ( கங ) 

அறுபத்துமூவர் . 
உறுமாலகன்று புறமொதுக்கியுலப்பிலருளேபெருக்கியொரு 
சிறுமானேந்திசேவடிக்கீழ்ச்சென்றங்கடங்கிநின்றுமிக 
விறுமாந்தின்பப் பெருவெள்ளமிடையறாமே நுகர்ந்துவா 
ழறுபான் மும்மைநாயன்மாரடிப்போதுளத்தேயலர்விப்பாம் . (கச ) 


சி 


சிதமபரசபாநாதபுராணம் . 


சேக்கிழார் நாயனார் . 
ஞாலமலைகடறன்னிற்பெரியதெதுவெனவெடுத்துஞாலமாள் செங் 
கோலரசனனபாயன் வினவியமுத்திறக்குறிப்பைக்குறிப்பினோர்ந்து 
சாலவுயர்திருக்குறண்மூன்றிறையாகவெழுதியவனரசு தாங்கி 
வாலறிவாற்றிருத்தொண்டர்புகழ் விரித்தசேக்கிழார்மலர்த்தாள் போற்றி .() 

மெய்கண்டசிவாசாரியார் . 


மைகண்டர்வகுத்துரைத்தசிவஞானபோதமெனும் வடநூ றன்னைக் 
கைகண்டு தமிழுலகமுய்யமொழிபெயர்த்தருளிக்கலை நூல்காட்டும் 
பொய்கண்டவுளத்தினர்காணாத புனிதாத்துவிதப்பொலிவுகாட்டு 
மெய்கண்டதேவனடியகந்தழீஇப்பணிந்தேத்திவினையைவெல்வாம் . (கசு ) 

அருணந்திசிவாசாரியா . 
தவமாருந்திருத்துறையூர்ச்சார்ந்தருளிப்பொய்யினைமெய்த் 
தவமாகக்கொண்டுழன் முப்புறத்தினருஞ்சாய்ந்திரியச் 
சிவஞானபோத றமிழுலகந்தெளிந்துய்யச் 
சிவஞானசித்தியருடேசிகனைப்பணிகுவாம் . 

( கஎ ) 
மறைஞானசம்பந்தசிவாசாரியர் . 
முரண்டரும்புறச்சமயநூன் முழுப்பொயென்றகற்றி 
யாண்டருஞ்சிவஞான நூல்கேட்டினிதாய்ந்து 
தெருண்டுநிட்டைசேர்கடந்தையூர்ச்சம்பந்த தேவ 
னிரண்டுபாதமுமுடிக்கணிந்திடுக்கண் வேரறுப்பாம் . (கஅ ) 

உமாபதிசிவாசாரியர் . 
முட்டுமார்க்கமாங்களைகளையருளினான்முரணிக் 
கட்டருட்புடைநூல் சிவந்திகழ்தரக்கண்டு 
நிட்டைமேவி வீற்றிருந்தருளுமாபதிநிமலன் 
மட்டறாவடிக்கமலமென்மனத்தடமலரும் . 

(கச ) 
எனைநாயன்மார் . 
கனமாகிய புறப்பகையகப்பகையெறிந்து 
ஞானமாகியசித்தாந்தநன்னெறிதேறி 
மோனவாழ்வினிலமர்ந்து வீற்றிருந்தருண் முதன்மை 
யேனைநாயன்மார்தமையுமன்பணிந்து வாழ்த்தெடுப்பாம் . (20 ) 
புனிதாரதவிதமெனினுரு சுததந்துபிதமெனினுமொக்கும் . 


கடவுள் வாழ்த்து . 


நு 


நமச்சிவாயதேசிகர்முதலியகுரவர் . 
தன்னிகரில்கைலாய பரம்பரையிற்சிவஞானபோதந்தந்த 
மன்னுபுகழ்மெய்கண்டான் சந்ததிக்கோர்பானுவாய்வயங்கிஞானந் 
துன்னிவளர் துறைசைநமச்சிவாய குருவுடனவன் மெய்த்தூய்மைசான்ற 
நன்னர்வழிவந்தெமையாள் குரவர்பலரையும் பழிச்சிநலிவு தீர்வாம் . ( உக ) 

திராவிடமாபாடியகாரர் .. 
குறியமுனியருளியமெய்வரத்தினாலவதரித்துக்கோதின்ஞானத் 
துறைசைநமச்சிவாய குருவருட்கடலும் வடமொழி தென்மொழிப்பேர்த்து 
நிறைகடலுமுண்டுபுனிதாத்து விதசித்தாந்த நிலவப்பூமேன் 
மறைமொழி மெய்ச்சிவஞானபாடியஞ்செந்தமிழ் வகுத்தயோகிவாழி . () 


ததூய 


அவையடக்கம் . 


அருள்பெருக்குமேமசபாநாதமான்மியமதனையாய்ந்து நேற் 
பொருள் பெருக்குமுயர் தமிழிற்புராணமுறைகூறுகெனப்புலமைசான்ற 
தெருள் பெருக்கு நடராசன்றிருவடிக்கன்புடைமறையோர்செப்புமாற்றா 
லொருவழிப்பட்டெழுமாசைநனிதூண்டத்தமியேனீதுரைக்கலுற்றேன் . 
வேல்கொண்டகருந்தடங்கட்சிவகாமசுந்தரியைவிளங்கவோர் தன் 
பால் கொண்டொர்சபைவாழுநடராசப்பெருமான் றன்பரந்தசீர்த்தி 
மால்கொண்டமனத்தினேன்சிற்றுணர்வுகொடுயாக்கவலித்தலோர்புன் 
னூல் கொண்டு மதக்களிற்றைப்பிணிக்கவலியில்லொருவனோக்கல் போலும் 
இலக்கணமில்லாதியலும் போலிமரூஉவென்பவியல் வழக்காய்மாணப் 
புலக்கணமாடருதொல்காப்பியர் முதலோரெடுத்தாள்வரது போற்புந்தி 
விலக்குவிதியறியாதேன்விளம்புறுபாவினையுமிக மேற்கொண்டான்றோர் 
நலக்குவரென்றுளங்கொண்டுநடராசன்புகழ்கூறாயந்தேன்மன்னோ. (உரு ) 
கழிமுடைப்புன்புலையுடலங்கரிசில் சிவஞானமுடையவரை மேவின் 
முழுமுதற்பண்ணவன்வடிவேபோன்றுவழிபடப்பெறூஉமுந்நீர்வைப்பிற் 
பழியுடைப்புன்புலைநாயேன் பிதற்றுரையுநடராசன்பரந்தசீர்த்தி 
தழுவிடப்பெற்றிடலினலத்தமிழ் போலப்பாராட்டத்தக்கவாமே . ( உச ) 
வரஞானத்துயர்தில்லைவாழ் தருமந்தணர்விதிசேர்வழிபாடொப்பத் 
திருநாளைப்போவார்தம்புன்றொண்டு மகிழ்ந்து கொளுந்தில்லைவாணர்க் 
கருள் சாலப்பெரியோர் தங்காப்பிய நூல் போலறிவுசிறிதுமில்லேன் 
புரைசாலப்பொதிபாவுங்கொண்டருடல்வழக்காகும்புவியின் மீதே . ( உ.எ ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


சிறப்புப்பாயிரம . 


இருந்து தியுற்றொளிர்வடநூலேமசபாநாதமான்மியத்தையாணர் 
திருந்து சிதம்பரசபாநாதபுராணப்பேரிற்றமிழாற் செய்தான் 
பெருந்துறைசைச்சிவஞானயோகிகள் பொன்னடிக்கமலமுளத்திற் பேணி 
யருந்தகைநற்கலைகடெளிசபாபதிநாவலன்மாண்பாரறிஞர்கோனே . 

கடவுள் 

வாழ்த்து 
முற்றிற்று . 


திருநாட்டுப்படலம் . 


( க ) 


( உ ) 


கொன்றையந்தொடைமிலைச்சியசடைமுடிக்கூத்த 
ரொன்றுபேரருட்பிராட்டியொடுலகெலாமுய்ய 
நின்றவம்பலத்தில்லையையகந்தழீ இநீடி 
மன்ற வோங்குறுபொன்னி நாட்டணிநலம் வகுப்பாம் . 
நலங்கொள்வான்முகிற்குலங்கலைநிறைவுடைநல்லோர் 
குலங்கொள்வாலுணர்வெனநனிவெளிறிவிண்குலாய்ப்போ 
யிலங்குமாழிநீர்குழிதரக்குறைத்தறிவில்லோர் 
கலங்குநெஞ்செனவுறவிருண்டெழுந்தவிண்கடுகி . 
எங்கணாயகனெரிநிறமேனியுமிமயத் 
துங்கநாயகிகருநிறமேனியுந்தொகுபு 
வங்கொர்பேருருவமைந்தெனமின்னுடனகல்வா 
னெங்கணும்பரந்தேகருமுகில்கஞலினவே . 
மல்லன்ஞாலத்தினுயிரெலாம்விழியொளிமாளத் 
தொல்லைவான்சுடர்மறைத்துமற்றவையொளிதுவன்ற 
வொல்லைமின்னியும் விண்ணெலாம்பொதிந்துயிர்களுக்குப் 
பல்லகேவலசகலங்கள்பண்ணினமுகிலே . 
தொல்லைவான்முகிறடித்தெனச்சூழொளித்தோற்ற 
மொல்லை வல்லிருளணைதரவுடன்மறைந்தொடுங்க 
னல்லமாதவத்தெய்தியசிவனருணவைசே 
ரல்ல தீவினைத்தொடர்ச்சியினுடன் மறைந்தனைய . 


( ங ) 


( ரு ) 


( சு ) 


( 
எ 
) 


( அ ) 


இருநாட்டுப்பட்டயம் . 
வானகங்களுதென சாதங்களும் வெவளவித் 
தானொருங்கரசண்முகிறழற்பனசி தணந்தே 
யேனைமாநிலத்திரத்தில் கண்டெரிசின் தோழும் 
மானவில்வளைத்தனுகாணத்துதானிவழங்கி . 
படித்தலம் வெடிபடப்பதை வையுறைச்பேன் 
அடித்தயர்ந்திடமாந்தர்கைேணக்கையாக 
பெண் 
மடித்தழுங்கிடப்படபடவொலி செய்துவான 
திடித்தமர்த்தொழின் முயன்று நீரப்பெனவிணக்கி . 
விண்மிதித்துயர்சையமாம்வியன்மலையாணை 
யண் மிமற்றதைமுற்றுபுபொதிந்துநின் றங்கேழ் 
வெண்மணித்தொகையுதிர்தலினாலிகள் விரவத் 
தண்மழைக்கணை தடங்குவடுடைதரச்சொரிந்து . 
வரைவளாகமுமாலதிபொலிதருமாட்சித் 
தரைவளாகமுந்தண்டலைவிண்டொடுமருதத் 
துரைவளாக முந்துளங்கெரியரசுவீற்றிருக்கும் 
பரைவளாகமும்வாரியின்மயமெனப்பண்ணி . 
வெம்மையாலுயிர் வெதுப்புறுங்கோடையாந்தூசி 
தம்மை முற்றவுமுருக்கி வெந்தழல்கரந்தொளிப்பச் 
சும்மைமாமுரசறைந்தெனத்தொனிசெய்து சலம் போய்ச் 
செம்மை மேவிவெண்ணிறம்படைத்தனநனிதிகழ்ந்தே . 
மிக்கிருண்டுறவிளங்கியுமேதக மீண்டுச் 
செக்கர்மேவியுந்திசையெலாந்திகழ்தர வெளுத்துந் 
தொக்க மூவர்முத்தொழிலையும் புரிதருதொடர்பான் 
முக்குணங்களுந்தம் வயிற்காட்டினமுகிலே . 
முடிவிராவியமலையிடமெங்கணுமுகிழ்த்தே 
கடிவிராவியகாந்தள்கள் போது செய்காட்சி 
நெடியமால்வரைகுளிர்பொறாதழுங்கிநீன்முகிலுக் 
கடியனேன்பொருட்டொழிகெனவங்கைகூப்பிய போன்ம் . 
வேலையிற்படுதுகிரினைவெண்மணியோடு 
சாலவௌவிவானீரொடு சொரிந்திடத்தடவு 
ஞாலமெங்கணுங்கிடந்தவிர்ந்தெனநளிபசும்புற் 
கோல நுண்டுளிகோபங்கணிறைந்தொளிசெயுமே . 

துனா , -மிகுதிப்பாடு , 


( கூ ) 


(க 0 ) 


( கக ) 


க 


( கஉ ) 


( கங ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


வேறு , 


மழைப்பெயறவிர்ந்து மாருதத்தசைந்து 

மரக்கிளையாவுமன்புரியுந் 
தளிப்பெயறன்னான்மாநிலத்துயிர்கடணந்து துன்பணைந்திலவின்ப 
முழுத்துயர்புரியும்புறப்பகையொழிந்து முரணகந்தழுவிவாழினத்தாற் 
களிப்பொருசிறிதுமின்றியெஞ்ஞான்றுங்கவலையுண்மூழ்குநர்கடுப்ப . ( கச ) 
நிலத்திருமடந்தைகதித்தெழுமுலையினிலவுறவணிந்திடுவயிரக் , கலத்தினை 
விழையக்குவடெலாம் பொதிந்துக்கடுத்து வெவ்வேறிழியருவி , தலத்தினி 
லொன்றாய்ப் பொன்னிமாநதியின் வழிப்படல் சாற்று நீண்மறைகள் , புலத் 
துறைபலவாய்விரிந்து பநிடதப் பொருளொடொன்றாயுறல் போலும் . ( கரு ) 


அலையுடைப்புனனாட்டொருபுகழ்ச்சோழரடுபடையதிகன்வாழாண 
மலையிடத்துள்ள பொருள்பலகவர்ந்து வழிக்கொளன்மானவான்றோயுஞ் 
சிலைமுடிப்பிறங்கியிழி தருமருவித்திரளெலாங்கல்லெனக்கறங்கி 
நிலையியற்பொருளுமுலவியற்பொருளும் வாருபுநெறிக்கொளுநிலத்தே. 


இருவினைக்கீடாப்பிறந்திறந்துழலுமிமையவர் தமைமதிமயக்காற் 
பரமெனக்கொண்டு செயும் வழிபாடவ்வனாதியம்பகவனாமீசன் 
சரணபங்கயத்தேவந்தொருவந்தஞ்சார்ந்திடல்போலுமாற்சையப் 
பெருவரைப்பெங்கும்வழி தருஞ்சலிலங்காவிரிப்பெயர் தருபிறக்கம் . (கஎ ) 


போகமேயு தவிப்புலப்பகைவளர்த்துப்பொருவிலாஞானத்தைத் தடுக்கு 
நாகநாடிதற்குத்துணையெனவமர் தனலம்படாதெனவெணிக்கங்கை 
மாகநின்றிழிந்திப்புண்ணியபூமியுறுதலைமானவான்காறும் 
போகியசிமயச்சிகரநின்றருவியிழிந்துகாவிரிவயிற்புகுமே. ( கஅ ) 


வேறு . 


கைம்மாறின்றியுலகளிக்குங்கடவுட்கொண்டற்பெரிய வேந் 
திம்மாநிலத்தேயுயர்சையமிருந்து விளங்குமுடிசூட்டித் 
தெம்மாள்வித்துப்புனனாட்டைத்திருத்தியாள்கவெனவிடுப்ப 
வம்மாபொன்னிப்பேரியாறடுக்கனீங்கிவழிக்கொண்டு . 


( கசு ) 


தேறன்மடுத்துத்தேக்கெறிந்து திகழுமாரமணிபூண்டு 
நாறுவேங்கைசண்பகவீயெனும்பொற்றூசுநலக்கவும். இ 
மாறிலருப்புப்பகழிமதமாக்கோட்டொருவன் சிலையெடுத்துப் 
பாறுகொடிகள்பந்தராய்நிழற்றவையம்படர்தந்து . 


( உ ) ) 


திருநாட்டுப்படலம் . 


( 
உ 
உ 
) 


அத்தியாதிமாத்தொகுதியணிசெய்திரண்பொல்போகத் 
தத்து திரைவான்பரிபூண்டதடவுவையமூர்ந்தொரீஇக் 
கொத்தகொடிகள்பல துவன்றக்கொண்டு குரைப்பிற்பறையறைந்து 
முத்தமூரற்குறமின்னார் படையாத்துவன்ற முடுகியே. 

(உக ) 
வேறு . 
குறிச்சி புகுந்து குரங்குதினைத்தா 
ளறுத்துடன்வாரிய தண்களலைத்துச் 
செறுத்தெதிர்வேடர்கள்சிந்தினரோட 
மறத்துடன்மண்டுபு வெட்சிமலைந்து . 

( உ.உ ) 
கானவர்வாழ்குடியிற்கடுகிச்சென் 
றியானையெயிற்றொடிலங்கு புலிப்பன் 
மானவடிக்கணைவார்சிலைவேன் முன் 
னான திறப்பொருள் வௌவியகன்று . 

(உங ) 
ஆயர்தமுல்லையடைந்தவண்வாழும் 
பாயநிரைத்தொகைபற்றியகத்த 
காய் தயிராதியகௌவியமாந்தி 
யேய்தருபல்வளமும்மிறைகொண்டு . 

(உச ) 
அண்டர்கரந்தையழிந்திடவென்றி 
கொண்டவர்பாடி புகுந்து குலாவி 
மண்டியபல்வளம் வாரிவிளங்கு 
மெண்டிசைபோற்றிடவஞ்சியையெய்தி . 

(உரு ) 


வேறு . 


(உசு ) 


வழியிடைச்செல்வோர்க்கிட்டிப்பதைப்புறவருத்திநாளும் 
பழிமலைந்தீட்டிவைத்தபல்வகைவளமுமாங்கட் 
குழுமியமறவர் நோவக்கொள்ளை கொண்டழுமா கொண்ட 
வழுதிடப்போமென்வாய்மை விளக்கியாண்டகன்று போகி . 
மருதவைப்பெய்திமள்ளர்வயின்வயினீண்டியாற்றுங் 
கரைகளையிடித்து நொச்சி கட்டழித்தவர் மலைந்த 
விரையுறுநொச்சிவாடவியத்தகு தும்பை சூடித் 
தெரிவையர்வணங்கிநல்குந்திருமிகக்கொண்டுலாவி . 
செழுவயனீங்கி நெய்தலுறீஇயவணுமணர்செய்த 
கழிவளம்யாவுமன்னோர்கரம் விதிர்த்தரற்றவீட்டிக் 
கெழுவளம்பலகொண்டாழிகிடைத்தெதிரடிவணங்கத் 
தழுவியாதரமலிந்து கலந்துடன் சார்ந்ததாலோ . 


(உஎ) 


( உ அ ) 


உ 


ய 


சிதம்பரசபாநாதபுாரணம் . 


( உக ) 


( ங 0 ) 


( நக ) 


( ஙஉ ) 


புண்ணியப்புனனாட்டுள்ள பொருவிலாக்குறிஞ்சி முன்னா 
வெண்ணிடுநிலங்கள்யாவுமிவ்வகைகுறும்பெறிந்து 
திண்ணிதினடிப்படுத்துத்திருந்துறச்செங்கோலோச்சித் 
தண்ணளிமிகுந்தெஞ்ஞான்றுஞ்சராசரமோம்பும் பொன்னி . 
திட்பமார்ந்திலங்குஞானச்செல்வர்கடங்கைக்கொண்ட 
தெட்பிளவளவைத்தேனும்பயன்பெரித்தலேய்ப்பப் 
பெட்புறக்கவர்ந்து கொண்டபொருளினும் பிறங்கமீட்டு 
நட்புறப்பதின்மடங்கு பெருவளநல்கும் பொன்னி . 
திருப்பயில் சங்கமேவிச்செம்பொனின்வண்ணமாகிப் 
பருப்பதமுலவியாடல்பயின்றுபாரிடம் வழுத்த 
விருப்பொடுமேவிவேட்டவேட்டவாறுதவலாலே 
பொருப்புறைகுமரவேளைப்பரமனைப்பொருவும்பொன்னி . 
அறந்தனை வளர்க்கு நீராலரிற்பவுயிர்க்குச்சுத்தி 
சிறந்தருள் செய்யுஞ்சீராற்சிமயத்தில் வளருந்தேசா 
லிறந்திடல் பிறத்தல் கூடாவிறையிடம் பிரியாமாண்பாற் 
பிறந்திடாவாழ்வு நல்கும் பிராட்டியைமானும் பொன்னி . 
நான் முகம் பொருந்திநன்னீர் மிகுந்தஞ்சமே விநாடார் 
மேன்முறையொழுக்கமோம்பியங்குசந்தாங்கி வீறார் 
மான்மதந்தழுவிநாளும் விதிபுரிமாட்சியாலே 
தேன்மலிகமலத்தேவிற்கணேசனிற்றிகழும்பொன்னி . 
வாரணமேற்கொள்கின்றமாட்சியால்வானோரோடு 
தாரணிபோற்றநின்ற தகுதியால்வரத்தினோங்கிக் 
காரணவரைகடந்து பசுத்துயர்களையுநீரா 
னாரணன்வலாரிபோலுநன்னலமன்னும் பொன்னி . 
உயர்ந்தநால்வருணத்தாருமொழிந்துளோர் தாமுந்தொன்னூ 
னயந்தருணெறியிற் செல்லச்சிறந்ததோர் துணையாய் நன்கு 
பயந்திடுமொழுக்கம்பூண்டபரிசினாற்பலவாசாரம் 
வியந்திடவோம்பு நீதிமுனிவரைவிழையும் பொன்னி . 
தென்றிசையிடமுமேனைவடதிசையிடமுஞ்சீர்த்தி 
துன்றுபல்சிவாலயங்களகந்தழீஇச்சுலவுநீரான் 
மன்றமர்பெருமான் 

றன்னைமனத்தளியுள்ளேகண்டு 
நன்றுறவழிபாடாற்றுஞானிகட்பொருவும் பொன்னி . 


( ஙங ) 


( ஙச ) 


( நரு ) 


( கூசு ) 


திருநாட்டுப்படலம் . 
அளிமிகவுடையோர் தங்களாக்கை நோவுறவும்யார்க்குங் 
களிசெயவுரியரென்றகட்டுரைதேற்றிக்கார்க 
ணளிபெயலொழிந்தவேனிற்பருவத்துநாட்டோருண்ணத் 
தெளிபுனலகடுகீண்டு நல்கிடுஞ்செல்வப்பொன்னி . 

( ஙஎ) 
தேவருமுனிவர் தாமுந்திருந்து மானுடருமற்றை 
யாவரும் வேட்டசித்தியெய்திவீடுறற்பொருட்டான் 
மூவர் தமுதல்வனெண்ணிமுந்தைநாளளித்தபொன்னிக் 
காவிரிமகிமையெம்மாற்கரைந்திடற்பாலதாமோ . 

( ஙஅ ) 
வேறு . 
இனநாடியம்புமேன்மைபலவியைந்தபொன்னியாறுலகு 
கனனாடென்னும்படி பொதிந்தகடியகோடைதபமுருக்கிப் 
புனனாடென்று தன் பெயராலாளுமேன்மைபூண்டறிஞர் 
மனநாடுவென்றிபலகொண்டுவயங்குநாடுசோணாடு . 

( ஙக ) 
இறை நூலுறுதிப்பொருள்களெனவெடுத்து மொழியுமாண்புடைய 
வறமே பொருளேயின்பமேயரிய வீடேயெனுநான்கு 
முறுமாறெண்ணிமுயல்வாருக்குறையளாகிப்பலவளமுங் 
குறையாதென்றுமிகுந்தோங்கிக்குலவுநாடு சோணாடு . 

( ச 0 ) 
வானோர்க்கிறைவனாகியுயர்மகவான்மனையாளுடன்றுறக்க 
மேனாட்டணந்துவந்திருந்து விரும்புவாழ்வுபெறுநாடும் 
பாநாக்கெண்ணில்படைத்தபுகழ்ப்பாந்தட்கிறைவன்பாதலநீத் 
தானாப்பெருவாழ்வடைவதனுக்கணைந்தநாடுஞ்சோணாடு . 

( சக ) 
மனுவென்றுரைக்குமொருவேந்தன்வழியே தோன்றிப்பலசோழர் 
முனைவென்றரசுவீற்றிருந்து முழுமாநிலமுமனுநீதி 
நனிநன்றோங்கச்சைவநெறிநன்குவளர்த்து நடராச 
வனகன்கருணைக்கடன்மூழ்கற்கமைந்தநாடுசோணாடு . 
ஒருமூவுலகுந்திருநீற்றினொளியேவிளங்கவோங்கு தமிழ் 
பெருநீர்வரைப்பிலெம்மொழிக்குமரசாய்ச்சிறந்து பெரிதோங்கத் 
திருஞானப்பேரருளமுதந்தெவிட்டவுண்டுதேவாரந் 
தருமாளுடைமுத்தமிழ்விரகர்சார்ந்தநாடுசோணாடு . 

( சங ) 
கலை நீடுணர்வாற்கேள்வியாற்கருதற்கரிய பல நூற்குந் 
தலை நூல் வேதாகம முழுதுஞ்சடங்கந்தாமும் பிறகலையு 
மலைநீர் புகுதாதுணர்ந்துரைக்குமறிவாற்றமக்கு நிகரிலருட் 
புலவோரென்று நீங்காதேவாழுநாடுபுனனாடு . 

( சசு ) 


| 


க 2 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


முந்நீரடையுமாறெல்லாமூழ்கியருந்திநலந்தேர்ந்த 
நன்னாவலர்கள் காவிரியினல முஞ்சுவையுமுலகிலுள் 
வெந்நீர் தமக்குமிலாமையாலிதுவே புனலென்பது தோன்றச் 
சொன்னார் போலுஞ்சோணாட்டுக்கொரு பேர் புனனாடெனத்தொனியால் . 

வேறு . 
செப்புபுகழாரியத்தின்சிறப்பெழுத்துப்பல திரிந்து 
தப்பில் வடமொழியாகித்தன்னொடுறவாடவருங் 
துப்புடைய தமிழென்றுந்துரி சொரீஇயரசிருக்கு 
மப்பொலிவிற்சோணாடு செந்தமிழ்நாடாகுமால் . 

(சசு ) 
வடமொழிக்குந்தென்மொழிக்கும் பொதுவாக வழங்குதலிற் 
றிடமுடையளகரத்தைக்கடிந்தொருதென்சிறப்பெழுத்தை 
யிடமுடையதன்பெயருளிசைவித்துத்தமிழ் தன்கட் 
கடல்வரைப்பிற்சிறந்தோங்கல்காட்டுமனறபுனனாடு . (சஎ) 
பூவிரியுநறுஞ்சாரற்பொதியமலைக்குறிய முனி 
நாவிருந்து வருந்தமிழைநனிபயிறலானன்றே 
தேவிரிசெந்தமிழாண்டுச்செவிமடுக்கும் பொருட்டந்தக் 
காவிரியுஞ்சோணாட்டை நீங்காதுகலந்துறையும் . ( ச அ ) 

வேறு . 
மலையெங்கும் வெறியாட்டுமதிலெங்கும் விழவாட்டு 
முலையெங்குநிரையாட்டு முரம்பெங்கும்பரையாட்டு 
வலையெங்குஞ்சுறவாட்டுவயலெங்கும்பலவாட்டுக் 
குலையெங்குஞ்சேல்காட்டுங்குலவுபுகழ்நீர்நாட்டு . (சக ) 
கரையெங்குங்கருங்குவளைகடலெங்குநெருங்குவளை 
வரையெங்குமுற்பலங்கண்மரமெங்குநற்பலங்க 
டரையெங்கும் பூமரங்கள்சாரெங்குங்காமரங்கள் 
புரையெங்குஞ்சொலற்கரியபொங்குபுகழ்ப்புனனாட்டு . 
ஊரெல்லாஞ்சிவாலயங்களுரையெல்லாந் தமிழ்வேத 
நீரெல்லாஞ்சிவ தீர்த்தநெறியெல்லாஞ்சைவநெறி 
பேரெல்லாஞ்சிவநாமம் பீடெல்லாஞ்சிவனடிமை 
யேரெல்லாஞ்சிவவேடஞ்சோணாட்டுக்கிணையாதோ. ( ருக ) 
நிறைந்தபுகழ்ப்புனனாட்டு நீடுவரைதிகழ்குறிஞ்சி 
யறைந்தசுரங்கெழுமுலலையவிர்பசலைவயன்மருத 
முறைந்தகழிநெய்தலெனவுரைக்குமொருநானிலத்துஞ் 
சிறந்ததிணைவளமைந்துஞ்சிறிதறிந்தபடி சொல்வாம் . ( ரு உ ) 


( 30 ) 


திருநாட்டுப்படலம் . 


கங் 


( ருங ) 


( ருச ) 


உறுபயனைத்தருபொருவிறவவினையையுளத்தகற்றிச் 
சிறுபயனைத்தருவேள்விசெய்துவக்கு நீரர்களி 
னறியவகில்சந்தனத்தைநாவேழுக்குணவாக்கிப் 
பொறியில்வனசரர்புனத்துப்புன்பயிர்செய்துவப்பரால் . 
புலந்திருந்து நெறியெண்ணிப்பொதுளுறுபலசிலையொப்ப 
வலந்திருந்துமாமணிகளரித்தெறியுமாகுலவர் 
பலந்திருந்து பன்மணியும்பயனில்வறுங்கல்லொப்ப 
நலந்திருந்தவெடுத்தெறியுநாவரசைவிழைவரால் . 
அணிதிகழுங்கொடி வள்ளியணையவொளிர்பலசாகைக் 
கணிதிகழுமலர்கஞலிக்கருவரையின் புறநிற்றல் 
பணிதிகழுமடக்குறவர்பாவைம தகரியஞ்சி 
மணியுறழ் திண்புயமருவமுருகனிலையு தன்மானும் . 
புனங்காவல்கொண்டுறையுங்குறமினார்புள்ளோப்பப் 
பினும்பூவைகிளிமகிழ்ந்து பெயர்ந்து மிகவணைதோற்ற 
முனங்கூடுநோய் தீரமருந்துண்ணமுன்னையினு 
மனுங்காகமலி நோய்களடைகின்ற நெறிமானும் . 


( ருரு ) 


( ருசு ) 


( ருஎ ) 


( ரு அ ) 


கோகிலங்கிளிமென்பூவை கொடிய வேட்கினமென்றேகொல் 
பாகுலவின்குரற்குப்பகையென்று கொல்லோதேற்றா 
மாகுலவல்லியன்னகுறமினார்கவண்கைவாங்கி 
யாகுலமவை கொண்டோடவடிபெயர்த்தோச்சுவாரால் . 
கயல்விழிக்குறமினார்கள்கதிர்ப்பொருட்டணையாநிற்குங் 
குயின் முதற்பறவையோப்புங்கொள்கையரேனுந் தங்க 
ளயிலுடைப் பெருமாற்கூர்தியாமுறைநோக்கிநாளு 
மயிலினைக்கடியார்காணிற்றினைகடூய்வணக்கஞ்செய்வார் . 
சிறுகுடிக்குறவரானோர் தினைப்புனத்துலவும் போழ்து 
மறைவினிற்கிடந்தவள்ளிமாமுதலெடுத்துக்காட்டிப் 
பெறுவினைப்பகுதியுந்தவேட்டமேற்பெயர்வார் தங்கட் 
கிறைவியர்ப்புணர்த்து நீர்மையிற்றெனக்குறிஞ்சிதேற்றும் . 
கறையடித்தொகுதிசீயங்கரடிபாய்மாவேயாதி 
மறுகிடப்போகிவேட்டம் வருத்திமெறத்தரேனு 
மறுமுகப்பெருமான்றேவிக்காய்முறைநோக்கிநாளு 
மறியினுக்குறுகண்செய்யார்வயச்சிலைவேடர்மன்னோ. 


( ருக ) 


( சு ) 


கச 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( சுக ) 


( • உ ) 


ஒருதனிச்சுடர்வேலண்ணற்குயிரெனச்சிறந்தவரட்கட் 
டிருநுதற்றேவிமாரைச்சிறப்புடனளித்தமேன்மைப் 
பெருமிடற்கடவுண்மேனிபிறக்குவவென்றேயங்கட் 
கருமுகிற்குலங்கடம்மைக்காண்டொறுமகவுமஞ்ஞை. 
பாசடைபொதுளிமேற்செல்பராரை நீள்சினை வருக்கை 
தேசுடைக்கனிகடூக்கிவிண்ணுறீஇத்திகழுங்காட்சி 
வாசநீர் 

தனக்கு நல்கு நன்றியைநினைந்து வானுக் 
காசையிற்கொடுக்கச்செம்பொற்கிழியெடுத்தணைதல்போலும் . 
தாக்கணங்கமர்ந்தெந்நாளுந்தங்குபைம்புனத்திற்போகித் 
தூக்கணங்குரீஇயினங்கள்கதிர்கொய்துதொகுபல் கோட்டின் 
மேக்கணங்குடம்பைசேர்தல் வேட்டதொன்றெய்திச்சித்த 
மாக்கணங்காயநாடியடைதலைமானுமன்னோ. 
சேவினம்பரியிலேறுந்தினைப்பகையாகும் வேங்கை 
தாவியோர் நரிப்புறத்தைத் 

தடவிடுமெகினமெல்லா 
மேவிடுமுற்குளத்தை மேலுறீஇயாண்களெல்லாம் 
பாவியோர்தாசிதன்னைப்புணர்ந்து மேம்படுவவங்கண் . 


( சுங ) 


( சுசு ) 


வேறு . 


வானைமுட்டிடுசண்பகவியன் சினைவதியுங் 
கூனல்வானரமாரலைக்கனியெனக்குறித்து 
மேனிமிர்ந்து வாய்வைத்தது கொளுந்திடவிதிர்ப்புற் 
அனநீங்கிடவொய்யெனத்தேத்திறாலுண்ணும் . 


( கரு ) 


வேறு . 


( சுசு ) 


பரதனம்விரும்பாவாழ்க்கையடியவர்பழங்கண்டர்க்கும் 
விரதனம்பிகையொடென்றும் விருப்பொடுவீற்றிருக்கு 
மரதனகிரியேயன்றியறுமுகச்சாமிமேய 
வரதவேரகமுந்தன்கணுடையது வளக்குறிஞ்சி . 
திருத்தகுமேருவென்னுந்திண்சிலைக்கூறாயெம்மா 
னருத்தியொடென்றுமேவியமர்சிராப்பள்ளிதானும் 
விரித்திடற்கரிய வீங்கோய்வியன்பெரும்பறம்புந்தன்க 
ணிருத்தியொப்பெறியுமம்மவெழிலிசூழ் தருகுறிஞ்சி . 
கைவரைதிரியுஞ்சாரற்கருவரையோடுகாரை 
மெய்வரைசெய்யவொண்ணாவியத்தகுகாட்சித்தாகி 
யைவரைவென்றோர்தேறுமறுமுகச்செவ்வேண்மேவு 
மைவரையுலகமேன்மைவகுத்திடவல்லார்யாரே . 


( சஎ) 


( சு அ ) 


| 


திருநாட்டுப்படலம் . 


கரு 


வேறு . 


( சுக ) 


( எஸ் ) 


( எக ) 


( எ 2 ) 


மன்னு தன்னிலங்காத்திடமடி விலாணையினாற் 
கன்னிதன் வயிற்காளிகள் பலப்பலகண்டு 
துன்னவெங்கணுநிறுத்தியாங்கெரிபடு சூழற் 
பன்னெடுங்குரவளித்திடுபாவைகள் பயிலும் . 
நாட்டுபேரெழிலரம்பையரந்தரத்திழிந்து 
நாட்டியத்திறம் விந்தையைக்காட்டிடுநயம் போல் 
வீட்டிருந்திறன்மாருதமலைத்திடவிமலை 
கோட்டமுன்றினிலாடுபகுரவருள்பாவை . 
குரவமாட்டிபொவைசெய்கூத்தினைப்பாராப் 
பரிசிலாகநல்லிரணியம்பலவழங்குதலி 
னுரைபெறுந்திறமில்லவர்கல்வியையொப்ப 
விரையில்பன்மலரூழ்த்திடும் வியன்சினைக்கோங்கு . 
நெருங்குபாடலநீண்மலர் தூற்றிடநிரந்த 
முருங்கை வெண்பொரிசொரிந்திட முதிர்சினையிருப்பை 
யொருங்கு முத்துக்களுதிர்த்திடவோமையொடுழிஞ்சின் 
மருங்கெலாநிழல்பரப்பிடவைகிடும்பாலை . 
மாரிநாளெலாமகங்குளிர்ந்தவிழுநீள்வரகும் 
யாரும் வேண்டுபல்வளங்களுமீத்தறமிருக்குங் 
கூரும் வேனிலிற் கொதித்தகங்கொளுந்திடப் பேயின் 
றேரிலேறிவெஞ்சமம்பலசெய்திடும்பாலை . 
வாட்டும் வேனிலிற்புலவுணுமாசையின்மறவர் 
கூட்டநீங்கிடாஞமலியுங்கொடியவெங்கழுகு 
மீட்டுபேரெழிலெயிற்றியரிள நடைபயில 
வேட்டுவெய்யிலிற்கல்லுண்டுகபோதகமேவும் . 
அடுத்தமாதரார் செலவழுங்குவித்திடவவாசொற் 
றடுத்து நீங்கிவெம்பகையினை நாமறத்தடிந்தே 
யெடுத்ததம்வினை முடித்து மீண்டிகன்மறவீரர் 
கொடுத்திடும்பலியரவங்கள் 

வயின்வயிற்குலவும் . 
கானமெங்கணுநிரந்துறு தழைமிகக்கஞலி 
மேனிறைந்தொளிர்மலரொடுதளவினம் விளங்கல் 
வான் மிகுந்திடுதாரகாகணமொடுவழுவித் 
தானிடம்புரண்டேதரைசாருதன்மானும் . 


( எக ) 


( எச ) 


( எடு ) 


( எசு ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
தழைத்தமல்லிகைகுல்லைமென்மலர்தலைமயங்கி 
யுழைத்ததைந்திடப்பந்தர்களோங்கிடுங்காட்சி 
மழைத்தடங்கண்மெல்லிடைச்சியர்பன்னிறமயிரா 
லிழைத்தகம்பலம்பலப்பலவிரித்தனவேய்க்கும் . 

( எஎ ) 
துன்றுபூவையுந் தமாலமுமிருபுறந்தொடநீள் 
கொன்றைபன்மலர்பொதுளுபுகுலவிடுந்தோற்ற 
மொன்று போருளுமையரியிடம் வலமுறப்பொன் 
மன்றினாறுெ சிவபிரானிலையுதன்மானும் . 

( எ.அ ) 
ஆக்கமல்கியமல்லிகைமுல்லைகளணைந்து 
மீக்கிளர்ந்து போய்க்குமிழ்மலர்வயின்மலர்விரித்த 
றேக்கமேவினாயிம்மலர்சிறந்ததென்றுனது 
மூக்கின் மோந்து நீமொழிகெனவேண்டுதல்போலும் . ( எக ) 
மாரிநாளினிலாய்ச்சியர்க்கடங்குபுவதிந்து 
கூரும்வேனிலிலவர்க்குறு துயர்புரிகுயில்கள் 
பாரின்மாவளங்குறைந்துழிப்பகைவர்கட்கடங்கிச் 
சீரின் மேம்பகொலையிற்றெறுகுநர்க்கடுப்ப . 

( அ 0) 
கயலினை முனிந்து வேலினைப்பழித்துக்காவியொடிகலுமாய்ச்சியர்க 
ணியலினுக்கழிந்தோவிடையறாதவர்கடயிர்கடைவழிநனியெழுந்து 
பயில்வுறுமோதை செவிடுறச்செவியிற்படுதலினஞ்சியோவறியேந் 
துயிலுறாதென்றுமொருநிலையின்றி வாவுபுதிரிவனசூனம் . ( அக ) 
நிறங்கிளர் பிடவம் பிறங்கிசொரினிரைபலமேய்க்குநரொருபாற் 
றிறங்கிளர் முதிரையாதியவித்தித்தீம்பயன் கொள்ளுநரொருபான் 
மறங்கிளர்சேவினினம்பல தழுவிமைந்துறவார்க்குநரொருபா 
லறங்கிளர்கான்யாறாடுநரொருபாலயர்குநர்குரவைகளொருபால் . -( அ2- ) 


பீடுறுதலைவர் தம்வயிற்காதல் பேணிடார்வினைவயிற்பிரிய 
வாடுதன் மிகுந்து தலைவியராற்றியிருந்தறம் வளர்த்திடும் வலத்தாய்ப் 
பாடுசேர்முற்கபுரமுதலெம்மான்பயிலிடம்பலவகந்தழீஇய 
காடுறையுலக மேன்மையை விரித்துக்கட்டுரைத்திடுபவரெவரே . ( அங ) 
வளவிதழ்க்கமலக்கொழுமதுக்குமட்டிவரிச்சிறைத்தும்பிபாட்டயர 
வுளமிகக்களித்தங்கிளவனந்துயிலுமொளிர்புனற்றடநிறைமருத 
மளவியிப்புறவமொருபுறந்திகழவரும்பெறற்செவிலியிற்பொன்னி 
வளைதலுற்றொழுகிவளம்பல திருத்தமகவினிற்றனிநனிவளரும் . ( அச) 


கஎ 


திருநாட்டுப்படலம் . 
சைவலக்குழலுந்தாமரைமுகமுந்தாவுசேல்விழியுமென்குமுதச் 
செவ்வலர்வாயும்பூகமென்களனுஞ்செவ்விளநீரிள முலையு 
மொவ்வுறு முந்திநாபியும்பரவைச்சகனமுமரம்பையூருவும் வேய்ப் 
பைவளைக்கரமுமாந்தளிர்நிறமும்பயிறரமருதமுற்றிடுமே . ( அரு ) 
ஒருமுதற்குடிலையுயிர்வகைக்கியையவோதுபல்கலைகளாய்ப் பிரிந்து 
பரவியெப்புவனந்தொறுமடைந்திடலிற்படுதிரைப்பொன்னிமாநதியுந் 
திருவுறப்பொதுளுமலர்கெழுவயல்கடிகழ்தரப்பலப்பலகாலாய்ப் 
பிரிதலுற்றெங்குங்களமர்கள் குழுமியொலிசெயப்பெருகியோடிடுமே ( அசு ) 
ஒருமையிற்கிளர்ந்து சதுர்விதத்தினவாயொரோவொன்றிற்சாகைபற்பல 
வாய்ப் ,பிரிதலுற்றிடுமச்சாகையின்மறித்தும்பிறங்கனுவாகங்கள் பலவாஞ் 
சுருதியிற்பொன்னிமுதலினொன்றாகித்தொகுபெருங்கால்சிறுகாலாய் 
விரிவுறக்கிளைத்துயாங்கணும்பரந்து வியன்பணைதோறுமுற்றிடுமே . ( அஎ ) 
கரையிற்பபொருது தடைபலமுறித்துக்கால்களிற்றாய்கனிகடுகுங் 
குரைவளப்பொன்னிநீரெலாநெறியிற்குறுகிடச்செய்து கைவலியாற் 
றிருவமிக்குடையவயறொறுஞ்செலுத்துந்திறலுடைமள்ளர்களடங்காக் 
கரிகளைக்குலவுமங்குசத்தடக்கிச்செலுத்துமாதோரணர்க்கடுப்பார் . ( அஅ ) 

வேறு . 
திறம்படு முகிலாம்வேந்தனளித்திடுந்தெளிநீர்யாவும் 
புறம்படாவகைபணைக்கேபுகுத்திடுமள்ளரானேர் 
மறம்படாவழுதியீந்தமாண்பொருண்முழுதுமீச 
னறம்படுபணிக்கேயுய்க்கும்வாதவூரடிகளொப்பார் . 

( அக ) 
சங்கினமுழங்கு மோரை தண்ணுமைதழங்குமோதை 
துங்கமொடொளிரும் பொன்னிதுடுமெனப்பாயுமோதை 
யங்குறைமள்ளரீண்டியார்த்திடுமோதைஞால 
மெங்கணுநிரம்பிவானத் தப்புறத்திறுக்குமன்னோ. 

( 10 ) 
சிலைப்புயமள்ளரானோர் திகழ்மணிகுயின்றசெம்பொற் 
கலப்பையிற்பகடுபல்லயாத்தனர்நிரைத்துக்காசி 
னிலப்பெருமகள் பொன்வண்ணம்வெளிப்படநிணவழுக்கைத் 
தலைப்பிரிதரசசெய்வாரிற்றடிக்கணேருழுவர்மாதோ . 

( கூக ) 
வலனுடைமன்னர் செங்கோன்மானூறச்செய்வதன்னோ 
ரிலையயிற்படையன்றிக்கோலெனக்கொடுகாட்டுவார்போற் 
கொலைபு கூர்ங்கோட்டானே ற்றினங்கடங்குறிப்பிற்போகப 
புலனுடைத்தெழு கோல்கைகாட்டினருழுதுபோவார் . 

( 21 


கஅ 


சிதம்ப்ரசபாநாதபுராணம் . 


( 
கங 
) 


) 


தகட்டிளவாளையேறுதாளினாற்றம்மைத்தாக்கும் 
பகிட்டினஞ்சாய்ந்து வீழத்துமெனப்பாயும் வான 
முகட்டுறுமீன்கடம்மை முடுகிடச்செல்வபோல 
வுகட்டுணையோடு விண்போய்க்கங்கைபுக்குலவுமொய்சேல் . 
அலத்திரள்கிழித்தசால்கடொறுங்கிடந்தவிரும்பொன்னுங் 
குலத்தவின்மணியுமுத்துங்கனையிருண்மேயுங்கூர்த்த 
புலத்தர்சத்திரத்தின் வல்லவயித்தியர்போலமள்ளர் 
நிலத்திடைப்பிரித்தசேறுகுழப்பினர் பொருத்து நீரார் . 
மன்னுறச்சமமாப்பூமிபரம்படித்துழவர்மாண்ட 
தந்நிலக்கிழவனானவிந்திரன்றனக்குச்சாறு 
முன்னுறப்புரிந்து சாலமொய்த்தனர் நாறுகென்று 
செந்நெலின் முளைகைவாரிவித்தினர்சிறந்தநாளால் . 


( கச) 


( கரு ) 


( கூசு ) 


( கஎ) 


அளவின்விஞ்சிடினேநஞ்சாமமிர்தமுமென்றுஞர்லங் 
கிளவிடும்பழையவார்த்தைவாய்மையேகிளையினான்ற 
களமர்கள் பெருக்கியாத்தகலங்கனீரளவின்விஞ்சி 
முளைசெயுநாறுநோவமுழுத்துயர்புரிந்தமன்னோ. 
சாத்தியமெய்தியாங்குச்சாதனமான போக்கு 
மாத்தரின் முளைகணாறற்கருந்துணையென்று செய்யுள் 
யாத்த நீர் முழுதுநாறுகிளர்ந்தெனயாண்டுமள்ளர் 
கோத்திடுகால்களாலேகவிழ்த் திடக்குறித்தாரன்றே 
நன்னருக்கென்றுநட்டோர்நலந்தவிர்ந்துறுகண்செய்யிற் 
றுன்னலர்போலவெண்ணித்து ரப்பராற்பெரியாற்றே 
செந்நெலின் முளைகணாறத்தேக்குநீர்நாறுநாற்றைப் 
பின்னுறக்கோறனோக்கிக்கவிழ்த்தனர் பெரிதுமள்ளர் 
பருவமேவாவுயிர்க்குப்பராபரன்கருணையாலே 
யுரியதோர்சிறியபோகமளவறிந்தூட்டன்மானத் 
திரமுடைமள்ளரானோர்முளைப்புனல் செவ்விநாடிப் 
பெருவயற்பாய்த்தித்தத்தமகவெனப்பேணலுற்றார் . 
ஆருயிரினையிங்கீட்டுமருவினைநாடியிசன் 
சீரியபெரும்போகங்கணுகர்ந்திடச்சிறப்பினான்ற 
பேருலகத்தினாட்டும் பெற்றியின்மள்ளர்நாறு 
வாரினர்கொடுபோயான்றவளவயனடுதல் செய்வார் . 


( கஅ ) 


( கக ) 


(500 ) 


திருநாட்டுப்படலம் . 


( காக ) 


( க 02 ) 


சரிமயிர்முடியவெண்ணித்தங்கையாலவிழ்த்தநாற்றைப் 
பரிவுடன் முடிவர்நாற்றின்பருமுடியவிழ்க்கவெண்ணிச் 
சுரிமயிரவிழ்ப்பர்சாலவொப்புமை தோன்றலாலே 
பொருபுயத்தொழுவர்சில்லோர்தேறலினறிவுபோனார் . 
கானுறப்பொதுளிநீண்டபாசடைக்கமலக்காட்டிற் 
பானிறத் தூவியன்ன நுழைந்து செல்பான்மையென்ன 
மேனிமிர்ந்தேறும்பைங்கூழ்மிடைந்தபல்கழனிதோறுஞ் 
சூன்முதிர்தவளச்சங்கந்துலங்குபு நுழைந்துபோமால் . 
பாசொளிவிரித்து வீங்குமரகதப்பசுங்காடென்னத் 
தேசுடைத்தாயபைங்கூழ் செழித்துயர்வனமற்றங்க 
ணாசையிற்புத்தி போகாதைம்புலமடக்குவாரிற் 
கூசியைந்துறுப்படக்கித் திரிவனகூர்மக்கொள்ளை . 
களைகளை பருவங்காட்டப்பெருவிறற்கருங்கான்மள்ள 
ரிளமயிலன்னசாயலாற்றியர்யாருமீண்டி 
வளவயறோறுமெய்திமலிகளைகளைவாரானா 
ரொளிவளையறைபோயங்கட்சலசரக்குறுதிசெய்ய . 
அம்புயங் களையும் போதிலங்கைமுள்ளுறுத்துமென்பா 
ரிம்பரிலிடர் செய்தாருக்கியாரிடர் செய்யாரென்பார் 
பம்புசைவலங்கள்சாலப்பறித்திடும் பொழுது கூந்த 
றம்பெருமினமென்றெண்ணிவீழ்ந்துகைதடுக்குமென்பார் .. 


க 0 கூ ) 


( கச ) 


( க o ரு ) 


( காசு ) 


நாங்களைகளைவான்கையாற்பற்றலுநந்நேர்வார்கீழ்த் 
தாங்கர நீட்டிப்பற்றித்தடுத்தலென்னென்பார் சால 
வோங்கியகமலமாம்பலுற்பலங்களைவான்பற்றத் 
தாங்கணீர் சொரியுமென்பார் தளிர்க்கரஞ்சலிக்குமென்பார் 
நட்டிடுநாறியாவுநலிந்தனகளையினென்பார் 
முட்டிடுகளைகள் கட்டாமொய்பயிர் செழிக்குமென்பா 
ரிட்டிடையிடைகணோவக்களை துரீஇயிளைத்தாமென்பார் 
கட்டிடக்களைகளில்லைக்கரையினிற் போதுமென்பார் . 
அம்பகமுழந்தாள் சாலவவிர்புறவடியாமங்கந் 
தம்பெருமினமென்றண்முங்கயன் முதற்சலசரங்கள் 
கம்பிதமுறுமாகொள்ளுங்கடைசியர்பார்வைகாட்டி 
நம்பியண்மிருகங்கொள்ளுநலமில்வேட்டுவரையொப்பார் . 


( காஎ) 


( க 02 ) 


உ 0 . 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( காக ) 


(கக ) 


(ககக ) 


பங்கயங்குமுதமாம்பலுற்பலம்பாசிவள்ளை 
செங்கிடையாதிதங்களுறுப்பினமென்று தேறார் 
மங்கலவுழத்திமார்கள்களைந்தனர்பகையாய்வந்தோர் 
தங்கிளையேனுங்கோற்றரும நூல்வழக்கேயன்றோ. 
உறப்பெரியார்களேனுமொருவரில்லொதுங்கிவாழி 
னிறப்பவுமவமதிப்பொடெய்துவர் துயரமெல்லாஞ் 
சிறப்புடைக்கமலமாதி திருந்து நெல்வயலுட்சேர 
மறப்பிடி நடையார்புல்லின் மதித்தனர்களைந்தார் மன்னோ 
கருவிழிச்செவ்வாயாற்றுக்காலாட்டிமாதரானோர் 
பெருவிறற்றொழுவரோடு புலவியிற்பிரிந்தாரோனுந் 
திருவமிக்குடைய செய்யிற் சேர்ந்தனர் துருவிப்பைங்கூழ்க் 
கொருதனிப்பகையாயீண்டுங்களையெலாமொருங்குகட்டார் . 

வேறு . 
களைந் திடுகளையெலாங்கையின்வாரிவந் 
திளம்பிடியன்னவர்கரைதொறேற்றியே 
தளர்ந்தலை கூந்தல்கடாங்கிக்கையினின் 
புளந்ததும் பிடக்கரையொல்லையேறினார் . 
வணர்க்கருங்குழலினார்வரம்பிலேற்றிய 
கணக்கறுங்களைக்கிடைக்கமலமுற்பல 
மணக்குநற்கு முதங்கள் வயங்கறொக்கப்பல் 
பிணக்கிடைமுகம் விழியிதழ்பிறங்கல் போன்ம் . 
வெண்ணிறமலர்களும் விரவுசெந்நிறக் 
கண்ணிறைமலர்களும் போனகார்வய 
லண்ணல்வான்சுடரெலாமகன்றநீனிற 
விண்ணினைச்சாலவும் விழையுமென்பவே . 
கானுறுமலரெலாந்தொலையக்கார்வயற் . 
றேனுகரளியெலாந்தெரிவைமார்விழி 
நானமென்கூந்தல் வாய்நகில மூசுவ 
மேனிகழ்த்தினகொலைவிடாது சூழ்தல்போல் . 
சிக்கறக்கையினெய்தீற்றி நீவிட 
மிக்கிருண்டேகுழறோற்றமேவல்போ 
னெக்குறவுழத்தியருழ்க்கி நீவிடத் 
தொக்கபைங்கூழெலாந்தோற்றமிக்கவே . 


( ககஉ ) 


( கக கூ ) 


( ககச ) 


( ககரு) 


( ககசு ) 


திருநாட்டுப்படலம் . 


வேறு . 
தண்ணெனீர் தமக்கு நல்கி 
வளர்த்திடுஞ்செவிலிக்காரை 
விண்ணுறீஇமுத்தமாட விரும்பி மேலுயர்வபோலப் 
புண்ணியம்பயக்குஞ்செஞ்சொற்பயிரெலாம்புடையகன்று 
கண்ணிறைகாட்சிமேவக்கவின்றுவான் போயவம்மா . (ககஎ } 
தன்னையர்முத்தமாடத்தம்முளங்களிசிறந்தே . 
யந்தலச்சிறுமகார்கள் வெண்ணகையாடன் மான 
மன்னிய செவிலிக்கார் தாம்வான்றளி முத்தமாட 
நன்னரின் முதிர்ந்துபைங்கூழ் நற்கதிர்கால்வமன்னோ. ( ககஅ ) 
நீரிடைநின்றுபைங்கூழண்ணாந்துநெடுநாளாற்றுஞ் 
சீரியதவத்தாற்றிங்கட்டேவைநன்மணம் புணர்ந்திங் 
கேருடைச் சூனன்றுற்றேயெழிலுடல்பசந்து வீங்கிப் 
பாரெலாம்வழுத்தநன்னர்க்க திர்மகப்பயந்தவம்மா . ( ககக ) 
காரணத்துள்ளயாவுங்காரியத்துளவாமென்று 
சீர்நயப்புலமையோர்தாஞ்செப்பிடும் வார்த்தை தேற்றம் 
போெழிற்றிங்களூற்றுமமிர்தத்திற்பிறக்குஞ்சூல்க 
ளேருறவெளுத்துத்தண்ணென்றெழுமிளமடல்கிழித்தே . ( க20) 
கொண்டலாஞ்செவிலித்தாயைவிண்ணுறீஇமுத்தங்கொண்டு 
மண்டுறவளவளாவி மகிழ்ச்சியின் முதிர்ந்தபின்னர்ப் 
பண்டுறப்பயந்துதாங்கும்பாரெனுநற்றாய்தன்னைக் 
கண்டிடவிழைந்தபோலக்கதிர்த்தலைவணக்குஞ்சாலி . ( கஉக ) 
பேதமைக்காலைமாந்தர் பெரிதுறச்செம்மாப்பெய்தி 
மூதறிவடைந்தகாலைவணக்கமே முழுப்பூணாக 
மேதகக்கோடல் போலவியன்க திருள்ளீடில்லாப் 
போதுறச்செம்மாந்துள்ளீடுற்றெனவணக்கம்பூண்ட . ( கஉஉ ) 
நிலவிடவேறுவேறுநிறவுருச்சித்தரானோர் 
புலனுறக்காட்டுமாறுபோலநெற்கதிர்கண் 

முன்னர்க் 
கலைமகளுருவங்காட்டியதன் பினர்க்கருணை நீடு 
மலைமகள் கோலந்தோற்றித்திருநிறம் வாய்ந்த பின்னர் . ( கஉங ) 
அறிவுடைப்பெரியோர்வைகுமவையிடைவினயமின்றிப் 
பொறியிலாப்பேதைபோந்து செம்மாந்துநிற்றல் போல 
நிறைபரங்கொண்டுசாயுநெடுங்கதிர்ச்சாலிக்குள்ளே 
வறிய புன்பதடியாற்றத்தலைநிறீஇநிலையுமன்னோ. 

( கச ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


நின்றவர் குனிந்துகுந்திப்படுத்தென நீடுசாலி 
நன்றுநின்றுறவணங்கி மடங்கி நற்றரை சார்பாக 
வொன்றுபுகிடந்தவம்மாவுலகெலாமொடுங்குங்காலை 
மன்றவொர்பரைசார்பாகவொடுங்குபுவைகன்மான . ( கஉரு ) 
தொடக்கமுமீறுஞ்சாலவொத்தொன்றாயொழுகித்தோன்றி 
னிடைப்பிறவரலவற்றின் பொருளொடு முடியுமென்பர் 
மடற்பெருஞ்சாலிதோன்றும் பொழுதினுமடிந்தபோழ்து 
மடுத்தன வெண்மைப்ச்சைவணமவைக்குபாதியாமே . ( கஉசு ) 
தண்ணியமதியின் பாங்கர்த்தாநுகரமிர்தந்தன்னை 
நுண்ணிய துளிகளாகச் சொரிந்தென நுவலவொண்ணாக் 
கண்ணிறைகவின் கொள்சாலிக்க திர்தருந்தரளக்கொள்ளை 
பண்ணைகளெங்குமீண்டிப்பரவுகால்சீக்குமன்னோ . (கஉஎ ) 


மன்னியசிறப்பின்மிக்கவளங்கெழுவயல்களியாண்டுஞ் 
செந்நெலின்வண்ணமாகித்திகழுறுந்தோற்றமேலே 
துன்னு புவிளங்காநின்றசோதிசால்கின்றமாட்சிப் 
பொன்னகரத்தின்சாயைபுடவி நீர்த்தோற்றல் போலும் . 


(கஉ அ ) 


( கஉக ) 


(க®0 ) 


ஆருயிர்க்கருள்விளங்கவணைத்திடுமாயை தன்னைப் 
பேரருள்விளங்கியாங்குப்பெயர்த்திடுமீசனொப்பச் 
சீரியபைங்கூழாக்கம்பெறீஇக்கதிர்சிறக்கயாத்த 
வாரியைக்கதிர்பழுத்தாங்கேகவிழ்த்திட்டார் மள்ளர் . 
வளவயல்யாண்டு மீரம்புலரநீர்வடிந்தபின்ன 
ரளவில்சீர்க்குபேரனாக்குமரும்புகழ்வேளாண்மாக்க 
ணளிவயறோறுநின்றுநாவலோவெனவிளிப்பக் 
களமர்கள் யாருமீண்டிக்களித்தரிவினையின் மூண்டார் . 
நிரைநிரையாகநின்று நிலவுகூனிரும்புகையி 
லுரனுறப்பிடித்துவாழ்நாளுலந் திடுமுயிரின் கொள்ளை 
வரமிகுமறலி 

தூதரரிதலின்மள்ளரானோ 
ரரிதரும்வினையேசாலவமலுவவயல்களெங்கும் . 
மாவுறுவயல்களெங்குமரியரிவாரியாயா 
மேவுறத் தூக்கு தூக்கென்றுரைத்திடுசும்மைமிக்க 
பாவகாரியரழுங்கப்பழியிலா நடுவனாணை 
காவலரொறுக்குமங்கணெழுமொழிகடுப்பமன்னோ. 


. 


( கஙக ) 


( கங 2 ) 


திருநாட்டுப்படலம் . 


உங் 


அரிகுநரொருமருங்கங்கடுக்குநரொருமருங்கு 
வரிகுநர் சென்னி தூக்கிவைக்குநரொருமருங்கு 
விரிகளமுறத்தொகுப்போரொருமருங்கொளிகொண்மேருக் 
கிரிபலவெனப்போர்யாண்டுங்கிடத்துநரொருமருங்கு . ( கஙங ) 
போரினைமலையென்றெண்ணிமுகிலினம் போகமள்ளர் 
சீருறயாத்தார்கொண்டுநடத்தலிற்றிறற்கடாக்க 
ளேருறப்பிணைத்துவிண்டுச்சாய்த்தெனவிரும் போர்சாய்த்து 
நேருறவேற்றிநெல்லுப் பொலிகெனநடத்துவாரால் . ( கஙச ) 


பண்டியிற்கொண்டுசெல்லுமடி சிலின்பாரந்தன்னைத் 
திண்டிறற்பகன்பினின்று குத்தவுந்திறன் கொள்வீம 
னுண்டெனமள்ளர்பின்னின்றோச்சவும்பகட்டினங்கள் 
மண்டுமாதரவினாலே வாய்மடுத்திடுவநெல்லே .. 


( கஈரு ) 


ஆறலைத்திடுவார்கையிற் பொருண் முழுதளித்திட்டாங்கே 
யூறினைப்புரிதல் கைவிட்டொருவல்போற்பலாலநெற்கள் 
பேறுறக்கொடுத்திட்டென்னவுழக்கிய பெருங்கடாக்கள் 
சேறலுற்றன புறத்தேசிக்குறு தொடர்புநீங்கி . 

( கஙசு ) 
மெய்கொள்சித்தாந்தசைவவியனருட்குரவர்முன்னர்ப் 
பொய்கொள்புன்மதத்தர்மாற்றநிலையின்றிப்போதல் போல 
வையினையகற்றிக்கூட்டும் பொங்கழிவாரிக்கான்மு 
னொய்யெனத் தூற்றமள்ளரோடுவபதர்புறத்தே . 

( சுஙஎ ) 
திருந்துசிற்றறிவினாலே சிறப்புடையுயிர்கடன்றாள் 
பொருந் திடமனத்திருத்திச்செயுஞ்சிறுபூசைகொண்டு 
பெருந்தனிப்போகமீசன்வழங்கலின்வயல்கள் பெட்பத் 
தருஞ்சிலவித்துக்கொண்டு மேருவிற்கொடுத்தசாலி . (கஙஅ ) 
மாநிலங்காக்குமொள்வேன்மன்னவர்கரமிறுத்து 
மேனிலைகொண்டதெய்வம் பிதிர்விருந்தொக்கன் மேற்கொ 
டானெனுமைம்புலத்துஞ்செயுமறஞ்சலியாதாற்ற 
வேனைநெற்குவைகளெல்லாங்குரம்பைகணிறையவிட்டார் . (கஙசு ) 
இலமெனுமெவ்வமென்றுமுரையாமையிரவலர்க்கு 
நலமுறக்கொடுப்பதன்றி நன்னெறிப்பாலர்தத்த 
நிலையினிற்சலியார் சென்றுநீடுபல்பயனுமெய்தப் 
புலனுறக்கொடுத்தலும்மன்பொருந்துறுகுடிகளெங்கும் . ( கச ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


அறவரையெதிர்கொண்டெய்தியடிகண்மீர்நீவிருற்ற 
குறைமொழிந்தருள்கவென்றுவணங்கியின் மொழிகள்கூறி 
யிறையுமோர்வழுவுபூணாதறத்தினிற்றிறம்பாதின்ப 
முறநனிவழிபாடாற்றியுவப்புறுகுடிகளெங்கும் . 

(கசக ) 
காஞ்சிகண்முகிலளக்கக்கமுகுகண்மதியளக்கப் 
பூஞ்சினைமருதம்யாவும் பொருந்து பல்கோள்ளக்கத் 
தீஞ்சுவையிளநீர்தாங்கித்தெங்குவான்முகடளக்கத் 
தாஞ்சிறந்தெங்குஞ்சோலை தழைத்துமேனிமிருமாதோ . 

( கசஉ ). 
தண்டலைபழனு திர்த்துத்தடநிறைமலர்கிழிக்க 
மிண்டுறுவாளை சோலைத்தேத்தடைகிழித்து மேற்போ 
* மண்டுகந்தடத்துச்சாயுமாச்சினைபற்றியேறிப் 
பண்மொர்க்கண்டர்காஞ்சிபற்றுதனினைப்பிக்கும்மே . ( கசங ) 
சுரும்புறமலர்ந்தவாசத்துடவைகண் மருங்கிலெங்குங் 
கரும்புகள் வளர்ந்துகாமன்பாசறைச்செவ்விகாட்டு 
| ரும்புகள் பொதுளும்வாவியகன்கரைதோறுநீர்நாய் 
விரும்புறுநெஞ்சிற்கீழ் நீர்ச்சுழலுவவெழுந்துமேன் மேல் . ( கசச ) 
காமமீ தூரநாளுங்காமவேள்பகழி தூண்டச் 
சேமவில்லாதனோக்கியொறுத்திடு திறமே போல 
மாமைசால்கழைகுறைத்துவலிகெழுமாலைநாப்ப 
ணாமுறையிட்டழுங்கவாட்டுநர்கூட்டமெங்கும் . 

( கச ரு ) 
மைந்தருமாதராருமாண்டகவூடிக்காம 
ரிந்திரபோகமாற்றியில்ல றமுறையிற் பேணி 
யந்தமின்மறைகடேறாவனாதியம்பகவனான 
சந்திரமௌலிக்கன்பு பெருக்கினர்சார்பவெங்கும் . -- (கசசு ) 
காம்புறழ்தோளியோடுங்கந்தவேளோடுஞ்சம்பு 
வேம்பலுற்றினிதுமேவுங்கமலையேமுதலாமெண்ணின் 
மேம்படுதலங்கள் யாண்டும் விரவிடநனிவிளங்குந் 
தீம்புனலுலகமேன்மைதேவர்க்குமரிது செப்பல் . 

( கசஎ) 
எண்டகுமருதந்தன்னையடுத்துறுமெழில்கொணெய்தற் 
கண்டகைதம்மைப்புன்னை தழீஇக்கிளர்காட்சி நஞ்ச 
முண்டவர்க்கஞ்சாயென்போலுரைத்தனைபொய்ம்முனென்று 
விண்டுறவளவளாவிமேவுதல்போலுமன்றே . 

(கச அ ) 
* மண்கேம் , மண்டுகமெனத்திரிந்தது . 


திருநாட்டுப்படலம் . 


உரு 


அலையெறிசங்கந்தரங்கியாழ்கடற்கரையிற் புன்னை 
யிலையறப்பூத்து நீர்கீழியைதரநிற்குங்காட்சி 
யுலகெலாங்காக்குமாற்றலுறவரியூக்கிமேனி 
யிலகமீறணிந்து நீர் நின்றிருந்தவமியற்றல் போலும் . ( கசக ) 
நன்றியில் செல்வர்போலுநண்ணுவார்தாகந்தீர்க்காத் 
துன்றுவர்ப்பெருநீராழிதோமிலொப்புரவாளர்ப்போன் 
முன்றுறுவார்தாம்பெட்டு முகந்துகொண்டினிதினுண்ண 
வென்றுநன்னீர்சுரந்தேயிடையறாதீயுங்கேணி . 

( கரு 0 ) 
கலைக்கடன் முழுகிமேலாங்கண்டியுந் திருவெண்ணீறு 
மிலக்கமில் பெருமைசாலைந்தெழுத்துங்கொண்டுவப்பார்போல 
வலைக்கடன் முழுகிமுத்தும்பவளமுஞ்சங்குமாய்ந்து 
நலத்தகப்பெரிதுகொண்டுபுலம்பருள்ளுவப்பர் நாளும் . ( கருக ) 
ஆயுயிர்கருவிகைவிட்டணைவழியடைபாழ்வீய 
மீயுயர்பரைதன்காட்சிவியத்தகவருளுமாபோன் 
மாயிருங்கரைவிட்டாழிவயிற்செல்வார் மயக்கந்தீரச் 
சேயிடையுருவங்காட்டி மனத்திடஞ்செய்யுங்கண்டல் . ( கரு உ ) 
வரம்பிலாவனா தியீசன்மலரடிஞானந்தங்க 
ணிரம்பிட்வடங்கியொன்றாய்நிலைபெறுமுத்தரானோர் : 
திரம் பெறுசிவானந்தப் பேருத்தியுட்டிளைத்துத் தூங்குந் 
தரம்பொரச்சலதியுள்ளேசுறவினஞ்சலியா தூங்கும் . (கருங ) 
ஆசையங்கடலுட்பட்டவாருயிர்தம்மைத்தொல்லூ 
j சனதாணையாற்றினியைந்துநின்றலைத்தல் போலப் 
பாசொளிவிரிக்கும் பௌவம்படர் பலபஃறி தம்மை 
வீசிகள்வளியுறைப்பவெழுந்தலைவிக்குமன்னோ- 

(கச ) 
சென்றநாள்பலவாலெம்மைத்தணந்து சேட்டீபம் போனா 
ரின்றும் வந்திலர்களென்னாவளத்தியர் புலம்பியேங்கி 
நின்றுறுதிசையை நோக்கிவருந்த நீளிடையில் வங்கக் 
தன்றலையினி துகாட்டியவர் துயர் தணிவிக்கும்மே 
பரநனிசுமந்துசாலவருந்தினர் பாரம் வீழ்த்தித் 
தரையிடைக்கிடந்துடம்பையாற்றிடுந்தன்மை போலத் 
திரைகடலோடி வேற்றுத் தீவிற்பல் பண்டந்தேக்கிக் 
கரையடுத் திறக்கியேறி நெடுமுதுகாற்றும் வங்கம் . 

(கருசு ) 


உசா 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
மொய்வரிவண்டு மூசமுறுக்குடைந்தொழுகத்தேற 
னெய்தல்கணனிவாய்விண்டுநீள்கழிமலருந்தோற்ற 
மைதிகழ்கண்ணீர் சோரநுளைச்சியர் புலம்பிமாழ்க 
நைவொடுகழியுங்கண்ணீர்கட்பினிற்சொரிதல்போலும் . (கருஎ ) 
அளத்திலுப்பமைக்குமேல்வையுமணர்களார்க்குமோதை 
நுளைச்சியருணக்குமீன்கணுங்கிடவருநீர்க்காகம் 
துளக்குறவோப்பு மோதை சுறவினம் பாயுமோதை 
வளைக்குலமுழங்குமோதைகடலொலிமாற்றுமாதோ . (கரு அ ) 
மறைவழிபாடன்றாற்றிவரம்பெறுபதிநற்கோடி 
நிறைகடனாகை வேட்டகுடிமுல்லைவாயினீடி 
யுறைகழிப்பாலையா தியொப்பிலாத்தளிகளோங்கு 
மறைகடலுலகமேன்மையளந்துரைக்குநர்கள்யாரே . (கருக ) 

வேறு . 
மணிகொண்ட நெடுங்கடல் சூழ்வையமெலாமெடுத்தேத்தும் வரம்பில்சீர்த் 
தி , யணிகொண்டபுனனாட்டு நானிலத்தைந் திணைவளனாவறிந்தவற்றுட் , டு 
ணிகொண்டவளங்கள்சிலவெடுத்துரைத்தேமிப்பாலந்நிலத்திற்றொக்க , க 
ணிகொண்ட திணைநிலைவிட்டொன்றொடொன்றுமயங்கிநிகழ்கதியுஞ்சொ 
ல்வரம் . 

( க • 0) 
வரைப்புறத்துக்கறிக்கொடிகடுணர்பொதுளிமலர்ந்தபுனமுருக்கிற்றாவி 
யுரைப்பரிய திறற்காளியுக்கிரனையணைந்துறுமோலக்கங்காட்டும் 
விரைப்பு தியமலர்த்தளவுவிரைமலர்கள் செறிவேங்கைமிடைந்துசுற்றிப் 
பரப்புபுகழ்க்கலைக்கிழத்திசதுர்முகனை மருவியுறைபரிசுகாட்டும் . (கசுக ) 
கானவாரணம்போந்து மலைச்சாரிற்றினைக்குரல்கள்கறித்துச்சிந்தத் 
தானவாரணம் வெகுண்டுகானகம்போய்ப்புன் பயிர்களுழக்கிச்சாடும் 
கூனல்வானரங்கள் குரவருள்பாவைமுரம்படுத்துக்கொண்டுமீள 
மானவேற்கருங்கணெயிற்றியர்போந்துவரைப்பார்வைவௌவிமீள்வார் . 
வயற்கரும்பைவரைக்களிறுபிடியொடுவந்தொடித்துண்டுமகிழ்ச்சிகூர்ந்து 
கயற்றடத்துப்புகுந்துநனிகலக்கிமிகவிளையாடிக்கடி துமீளப் 
புயற்றொகு திநடப்பதுபோற்கருமேதி நடந்தோடிக்குறிச்சிபுக்கு 
நயப்பொடவண ரம்பைசிதைத்துண்டுமலர்ச்சுனைகலக்குநயப்புமோர்பால் 
மலைக்கிள்ளைமருதத்துச்சினைவைத்துக்கான்முதிரைமகிழ்ந்துவாய்ப்பெய் 
தலைப்புன்னையொளியிருந்து நுளைச்சியர்புள்ளோப்புமிசைமடுக்குமன்றில் 
குலப்பெண்ணைமடற்சினைவைத்தகன்றேகிக்கான்யாறுகுளித்துக்கோடு 
தலைப்பெய்துகுரல் வௌவிமீண்டெய் திக்களிப்பினொசொருமங்கண் . ( ) . 


உஎ. 


திருநாட்டுப்படலம் . 
கடற்றாழைமடலேறக்கவைக்காஞ்சிதாய்ப்பசலைக்கொடிவன்கண்ட 
லடுத்தேறியதைப்புல்லிவாழ்வுற்று மகிழ்வெய்துமமைதியோர்பாற் 
றிடப்பூகமடலேறத்திரைவேலைத்துகிற்கொடி நீள்புன்னைதாவித் 
தொடுத்தேறி நீள்காஞ்சியதைப்புல்லிவாழ்வெய்துந்தொடர்ச்சியோர்பால் 
கடன் மன்னுகருங்காக்கைபகற்போதிலெழிற்காஞ்சிக்கனிகளுண்டு 
தடமல்குநீர்குடைந்து விளையாடியிராப்போதுதஞ்சாரெய்து 
மடவன்னம்பகற்போதிற்கடற்சார்போய் மீனுண்டு நுளைச்சிமார்த 
நடைகண்டுவெள்கினபோற்றுயிலெண்ணித்தஞ்சேக்கை கண்ணு மங்கண் . 
மருதத்துச்சிறைவண்டு விரைப்புன்னைமலர்த்தேறன்மாந்திக்கான் போய்ப் 
பருமத்திற்சிவந்திடுங்கையாச்சியர் தங்குழலிருந்து பாடுங்கீதம் 
நுரைதத்தவிடைச்சியர்கடயிர்கடையவெழுமோசை கேட்டு நொந்து 
திருவத்தவரிணங்கணனிவாவிக்கடற்சாரிற்றிரியுமோர்பால் . (கசு எ ) 
கானமுயல்பரன் முரம்பிலவிழ்வரகுகறித்துநனிமாந்திக்கண்ட 
வூனையுணுங்கொடுஞமலிநனிதுரக்கக்கடற்றாழையொதுங்கிவாழும் 
வேனினடுப்பொழுதினிற்கல்லிரைதேருமடப்புறவுமேவிக்கொல்லை 
தானிருந்துவிளையாடிவரைச்சாரிற்றினைகொய்துசாருமோர்பால் . ( கசுஅ )) 
குறவர்மினார்புள்ளோப்பல் குறித்து விசைகொண்டெறியுங்கவண்கல்கொ 
ல்லைப் , புறவமணைந்தளைத்தாழி பிளவுபடவுடைத்திடலுமாயர்பொங்கிக் 
கறுவொடு சென்றவரலறமதுக்குடங்கள் கோல்கொண்டுகடி துமோதி 
விறலெயினர் துரந்திடலுநனியோடிமுரம்பொளிக்கும் வியப்புமோர்பால் . 
கொடிச்சியர்தங்குழனாறுங்கோங்குதளவொடுகுமுதநெய்தல்யாண , ரிடை 
ச்சியர் தங்குழனாறுங்குரவொடுசண்பகந்தாழைக மலமேர்கொள் , கடற்கிள 
ரும்புன்னைமரா அவேங்கைபா திரிகள்கடைசியர்பானாறு , மடற்கழுநீர்கொ 
ன்றையொளிர்பாலையொடுகாந்தணுளைச்சியர்பான் மல்கும் . (கல ) 
மலைச்சந்தொடகில் பாடியூர்பாக்கமிக நாறுமலியுங்கானத் 
தலைச்சிந்துபால் வெண்ணெய் தயிரூர்பட்டணம்வரையிற் சாலுமோங்குங் 
லைச்செய்யின்விளைசெந்நெல்கடல்கானமலைதம்மிற்குலவி நீடு 
மலைச்சங்கு துகிர்முத்தம் வரை கோனூர்தொறளவின்றோங்கும் . ( கஎக ) 
நானிலத்தைந் திணைபிறவுமிவ்வாறுதலை மயங்குமங்கணாகர் 
வானிலத்திலருட்டிருவுந்தன்னிலத்திலுறக்கொண்டு மாட்சிரீடிப் 
பாநிலத்திலிணையெறியுஞ் சோணாட்டுச்சீர்பாடல்பரமஞானத் 
தேநிலைத்தபுகழுடைய நாயன்மார்க்கன்றியொருசிறியேற்காமோ . (கன ) 


உ.அ 

சிதம்பரசபாநாதபுராணம் . 
தகைபெறுமிச்சோணாட்டுக்குயிராகியுலகெலாமுறுப்பாச்சாரு 
மிகுபுகழ்துன்னிடும் விராட்டெனும்புருடற்கிருதயமாய்விளங்குங்கஞ்சக் 
குகைமலராயனைத்தினுக்குமாதாரப்பரவெளியாய்க்குலவுந்தில்லை 
நகரணிகள்சிலவெடுத்துநவின்றடரவருவினையினடலைதீர்வாம் . ( க எங ) 


திருநாட்டுப்படல முற்றிற்று . 


திருநகரப்படலம் . 


( 
உ 
) 


திருவளர் பிரமாண்டத்துச் செறிந்தபல்புவனம்யாவு 
முருவளர் பலவுறுப்பாயொளிர் தரவுயருந்தில்லை 
பெரியவவ்வுறுப்பியாவுந்தொழிற்படப்பிரேரகஞ்செ 
யிருதயகமலமாமேல தன்புகழெண்ணற்பாற்றோ. 

( க ) 
வியன் படைத்திட்டவீசனண்டத்துக்குயிராமேற்செய்ந் 
நயன்படைத்திட்டதில்லைநகரினுக்கவன்கீழ்வாழு 
மயன்படைத்திட்டவூருமரிபடைத்திட்டவூரு 
மயன் படைத்திட்டவூருநிகரெனல்மடமைப்பாற்றே . 
விண்ணகர்தம்முட்டில்லைவியநகர்க்கொக்குமாட்சி 
நண்ணுறுநகரமின்றேனானிலவளாகங்கொண்ட 
மண்ணுறுநகருளொன்றைமற்றதற்குவமையாக 
வெண்ணிடன்மடமைமேலுமடமையாயிழுக்குமன்றே . ( ங ) 
திருவினாற்கவினாற்றேசாற்றிருத்தத்தாற்சிறப்புவாய்ந்த 
வுருவினாலுயர்வான்மாண்பாலொழுக்கத்தாலோதவொண்ணா 
வருமையாற்புகழானன்காலாக்கத்தாலறிவானான்ற 
பெருமையாற்றனக்குத்தானேயுவமையாம்பிறங்குதில்லை . ( ச ) 

வேறு . 
மீத்திகழ்ந்தோங்கும் வாக்கியத்தொகையால் வேதங்களியாவு நன்கெடுத்துத் 
தோத்திரம்புரியுநகர்ப்புறமுடுத்துத்தோன்றுபல்சாகை கொள்பொதும்பர் 
த் , தேத்தடைகஞ்லிவிளங்குறுதோற்றந் திகழ்சுடர்ச்சூரியர்நகரேர் 
பார்த்திடநினைந்துமண்டலத்தோடுவந்துறைபரிசுபோன்றிடுமே . 


திருநகரப்படலம் 


உக 


மண்டுபேரொளிகொள்பலமணிகுயிற்றிமரகதமணியினோர்பறம்பு 
விண்டலமிறங்காவகையயனமைத்துவியத்தகநிறுத்திவைத்தென்ன 
வெண்டி சாமுகத்துங்கவடுகள் போக்கியெழிலுடைப்பலமலர்பொதுளி 
யண்டமேலோங்குபித்தியைமருவியழகுறுமளிமிடைவனமே . ( சு ) 
தாரகாகணங்கண்மலர்ந்தவான் போலுந்தவளவாண்மலர்ததை சோலை 
நாரநீர்முகிலினொழுகுதல் போலுநறுமதுப்பொழிலினின்றிழிதல் 
சேரவான்மீன்களுதிர்வனபோலுஞ்செம்மல்கள் சோலையினுதிர்தல் 
பாரவிந்திரவிற்றிகழ்வதுபோலும்பலநிறமலர்நிரலொளிர்தல் . ( எ ) 
தினகரகிரணம் வழங்குறாவண்ணஞ்சினையெலாந்தழைமிகப்பொதுளி 
நனைமலர்வடுக்காய்பழமதுத்திரள்கள் குறைவறக்கொடுத்திடுநலத்தாய்த் 
தனதெழில்காணப்பதித்தவாடிகளின்வாவிகள்பலவகந்தழுவிக் 
கனகமாநகரிற்கற்பகநாணுங்கவினுடைத்தாயதுபொழிலே . ( அ ) 
தோடுறுமலர்கடுறுமெழில்வாவித்துடுமெனப்பாய்ந்து நீர்குடையும் 
பீடமைத்தோளாரானனாம்புயத்தோடம்புயமலர்க்குறு பேதங் 
கூடளியறியாதோங்கிரும்பொழிலிற்கூத்தியர்க்கும்மவர்கூந்த 
லாடுறுமுகிலென்றகவுறுமயிற்குமாடவர்வேற்றுமையறியார் . ( க ) 
சேட்டிருந்தட நீரிடையறாதுதவித்தினகரவெப்பினான் மிகுந்த 
வாட்டமதகலச்செய்திடுநன்றிநினைந்தபோற்கரையுறுமாங்கள் ... 
பாட்டளியினங்கள் கால்களாலுழக்கப்பருமுகையுடைந்திழிதேனுங் 
கோட்டிறாலுடைந்து கூர்ந்திழிதேனும் வழங்கியத்தடக்குறைதீர்க்கும் . ( க 0 ) 
மந்தரமதனிற்றாப்பெனவிடங்கொள்வாசுகிபிணித்தனர்வானோர் 
முந்தைநாட்பால் கொளுத்தியிலிட்டுக்கடைந்துழிமுளரிமாதெழுந்தாங் 
கந் தின்மாத்தொடரிற்பிணித்திருந்தடத்துளழுத்தினர்மருங்குகின்றீர்ப்பக் 
கந்தநீர்மிகுந்தங்கழுந்திடுமடவார்களிப்புடன் கொம்மெனவெழுவார் . ( கக ) 
பரிதியங்கடவுட்கருக்கியங்கொடுக்கும்பரிசினிற்பனைக்கைநீர்முகந்து 
கரியினங்ககனம்போதரவெற்றிக்கடுவளியெனவிருபுறஞ்சார் 
தருவினஞ்சரித்துத்தாரணைகடக்குமனமெனவங்குசத்தடையை 
யொருவுபுகடுகித்திரிதருதண்டமளப்பிலவியத்தகவுறுமே . 

வேறு . 
கரிதடத்திறங்கலிற்கரைபுரண்டுநீர் 
சரிதரறேற்றிலர் தடவுக்கைம்மடூஉப் 
பருகியுந்தடத்துநீர்பல்கலென்னெனத் 
தெரிவையர்கழியிறும்பூதுசேர்வரால் . 

( கங ) 


( 
கஉ 
) 


கடு 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


தாரணைநெறியினானெஞ்சுதாவில்சீர்ப் 
பேரொளிச்சிவத்தறிப்பிணிப்புற்றார்தலின் 
வாரணநிரைபலதொடரின் வன்றறி 
யேருறப்பிணித்துறுகூட்மெண்ணில . 


( கச ) 


( கரு ) 


விண்ணிடையுலவிடுமேகசாலங்கண் 
மண்ணிடையிழிந்தனவழிக்கொண்டேகுமென் 
றுண்ணினைந்ததிசயித்துரைப்பமாந்தர்க 
ளெண்ணில மதகரியேகும் வீதியே . 
மாவளம்படவுமிழ்விலாழிழால் கொடந் 
தாவளம்படவுமிழ்தானஞ்சேர்ந்துபல் 
பூவளம்படமதுப்பொழியுநன்மணக் 
காவளம்படநனிகடுகியோடுமே . 


( கசு ) 


( கஎ ) 


( கஅ ) 


காலகட்டு தித்தெனக்கடுகு தாளின 
தாலநீண்மடலெனத்தயங்கும் வாலின் 
வேலையிற்றிரையெனத்தாவும் வெம்பரிச் 
சாலைகள்வாசியைத்தாங்கியோங்குமே . 
இந்திரனூர்பரிநாணுமேரின 
வைந்தொகைசேர்கதியணவிமாணுவ 
மந்திரவாசியின் மேற்சென்மாட்சிய 
கந்துகவீதிகள்கவர்வகண்களே . 
இரணியத்தியன்றனயாணர்மேயின 
மரகதக் கொடிஞ்சியவைரப்பாரின 
தரளநற்றொங்கலமணிசெய்தட்டின 
குரகதத்தேர்செறிசாலைகோடியே . 
நரலையின்மரக்கலமன்றி நண்ணுறு 
மிரதமுமோடுவகொல்லென்றெண்ணிடப் 
பரியுமிழ்விலாழியுட்பாரழுந்திட 
விரைவுடனோவெதேர்கள் வீதியே . 
பல்வகையுறுப்பினும்பதித்தமாமணி 
வில்லுமிழ்ந்துருவினைமறைக்கவேகுநர் 
செல்லுறுமோதையினன்றித்தேறிடா 
வெல்லையில்வளத்தனவிரதவீதியே . 


( கக ) 


( 20 ) 


( உத ) 


திருநகரப்படலம் . 


அடற்றனு நூல்வலோரதிசயித்திடப் 
படைக்கலம் பயில் பலவீரர்பந்திகள் 
கடக்கருந்திறலுடைக்கடவுளர்க்குமுண் 
ணடுக்குறவியத்தகவலத்தினண்ணுமே . 

( உஉ ) 
தொடைகெழுவிறற்படைக்குரிய தோமில்சீ 
ருடையணிதேருறுப்புஞற்று சாலைக 
ளடுசரஞ்சிலையயிலே தியாதிபல் 
படைசெயுஞ்சாலைகள் பற்பலாயிரம் . 

( உங ) 
படைபலகெழுமிநேர்பகைஞரஞ்சநீள் 
புடைநகர்வளமிதுபுகன்றனம்மினி 
யுடை திரையகழியொடோங்குபேரெழி 
லிடைநகரணிசிலவியம்புவாமரோ . 

( உச ) 
வேறு . 
கூழைகள் கொண்டல்காட்டக்குலவுருமின்னல் காட்ட 
வீழ்தருவேர்வைத் தூவன்மாரியின் மிகுதிகாட்ட 
மாழையுண்கண்ணார்செங்கையுலக்கைகள் பற்றிவள்ளை 
யேழிசைவாழ்நர்வீழவிசைத்துநின்றிடிப்பசுண்ணம் . (உரு ) 
வெள்ளிவீழுதலின் வெள்ளியுலக்கை மேலுயர்ந்து மீள 
வொள்ளிழைமாதரானோரிடித்தொறுமெழுந்திட்டோங்குங் 
கொள்ளை கொள்செம்பொற்சுண்ணம்பொதிதலாற்குலவும்பல்சீர் 
ஞெள்ளல்களெல்லாநாகவீதியைநிகர்க்குமன்னோ. 

(உசு ) 
ஈட்டிருவினையினான்மாவிருபயன்றுய்ப்பான் மேல்கீழ் 
மீட்டுமீட்டுழிதர்கிற்றல் போன்மெனமென்பூம்பந்து 
சேட்படவங்குமிங்குஞ்சென்று சென்றுழலும் வண்ணம் 
வாட்டடங்கண்ணார்கூந்தல்லையநின்றடிப்பமன்னோ. ( உஎ ) 
பளிங்கினற்குன்றுபல்லபாயொளிபரப்புமோர்பால் 
வளங்கெழுமெக்கர்பல்லவனப்புறத்தயங்குமோர்பாற் 
றுளங்கொளிமேடைபல்லசோதிவிட்டெறிக்குமோர்பால் 
விளங்குசெய்குன்றுபல்லவியத்தகவோங்குமோர்பால் . ( உ அ ) 
* சைத்திரரதமுநாணக்காமவேடனக்குநாளு 
மைத்திரமருவிப்பூக்கண்மலியுமுய்யான மோர்பா 
ன்யத்துறு கீதம்பாடுமளிக்குலநயந்துண்டார 
வியத்தகமதுவிருந்தீவியன் மலரோடையோர்பால் . 

( உக ) 
* சைத்திரதம் - குபோன்பூங்கா . 


கூஉ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


கந்திகளுதிர்த்தபூவுமின்னனார்கழித்தபூணித் 
சிந்தியமுத்தும் வில்லிட்டறற்கரைத் திகழவாலி 
சுந்தரமலிந்துட்டோன்றறொக்கவான்மீன்களோடுஞ் 
சந்திரனிழிந்துவைகுந்தன்மையை நிகர்க்குமாதோ . ( ங 0 ) 
தேசுடைத்தமது காதின் சீரினுக்குடைந்தவாற்றாற் 
கூசுறப்பெரிதுமேறியலைத்திடக்கோளுற்றார்போன் 
மாசையிற்குயின்ற சோதிமணிவடந்தொடுத்திட்டியாத்த 
ஆசலிற்றிருந்தவைகியுந்தியாடுவர்கண்மின்னார் . 

( ஙக} 
சந்திரகாந்தத்தாலேர் தவழ்தரச்சமைத்தகுன்றி 
லிந்துவின் கிரணமேவவசும்பி நீரிழியும்யாண 
ரந்திவானிகர்க்குமேனியண்ணலார்கைலைக்குன்றிற் 
கந்தநீரருவிமல்கிவழிந்திடுகாட்சிபோலும் . 

( ஙஉ ) 
ஆடியிற்சமைத்தகுன்றில் கவுறுமஞ்ஞையேறிப் 
பீடுடைக்கலாபம்யாணர்பிறங்கிடவிரித்துமேவ , 
லீடுடைக்குலிசப்புத்தேளியாணர்வெண்களிற்றொடண்மிப் 
பாடுசேர்நகர்ச்சீர்நோக்கிவைகிடும்பரிசுபோலும் . 

( ஙங ) 
விலங்கலின் மீது கார்கண்மின்னுபுதவழ் தன்மானத் 
துலங்குசெய்குன்றுதோறுஞ்சுரிகுழலவிழ்ந்து தூங்கக் 
குலங்கொண்மின்னார்களியாண்டுங்குழீஇப்புடைபெயர்ந்தம்மானை 
நலங்கொளின்னிசைகள் பாடியாடுபநயப்பின்மாதோ . ( நச ) 
மைக்கருங்கூந்தனல்லார் சேவடிவைப்பியாண 
ரெக்கர்கடோறும்பூத்ததாமரைக்கான மேய்க்குங் 
தைக்களிறனேகமாவிப்பிடியொடுங்களித்துலாவ 
லொக்கமைந்தர்கண்மின்னாரோடுலாவுபவெழிலுய்யானம் . ( கூரு ) 
அண்டத்தப்புறஞ்சேராழிசிவகங்கையளவியாடி 
மண்டுவரகற்றத்தில்லைமாநகர்வளைந்ததோவென் 
றெண்டருமிறும்பூதெய்தவாழ்ந்தகன்றேர் குலாவிப் 
பண்டருநகரைச்சூழ்ந்துகிடந்ததாற்பழங்கிடங்கு 

( ஙசு ) 
திருக்கிளருலகமெல்லாமகனுறத்தேங்கிவீங்கவ் 
வருட்பெருங்கடலுக்கெல்லைகண்டவரில்லையற்றே 
யுருப்பெருமிடங்கர்மாக்களொன்றொடொன்றிகலிமோதுங் 
குரைக்கிடங்காழங்கண்டோர்குவலயத்தில்லைமன்னோ. ( ஙஎ ) 


ஙக 


திருநகரப்படலம் , 
கிடங்கயலிறங்கிநின்றுகலக்கிடமறைந்துகீழுற் 
றிடங்கர்தமுரற்றாள் பற்றியீர்த்தலுமவற்றைக்கையா 
லுடங்குறத்தூக்கிமோ. திக்கயமுனமோலமென்னத் 
தடங்கடிதோடிக்காத்தோற்சமழ்ப்புறுவிப்பவேழம் . ( நஅ ) 
வீங்கிடுமலங்கணீங்கமேலவன்குணங்களாறுந் 
தேங்கு தம்மறிவினூடேவிளங்கிமெய்ச்சீவன்முத்தி 
பாங்குறப்பெற்றோர்த்தாக்கிப்பழவினைபாறல் போல 
வாங்ககழ்க்கிளரும்வீசிம தின்மிசைமோதிச்சாயும் . 

( ஙக ) 
பிலத்துறுமகளிரானோர் பிறங்குபேரகழினூடு 
வலத்துடனெழுந்தண்ணாந்தும தில்கொள்பேரழகுநோக்கு 
நலத்தினைவிழையக்கஞ்சநாமநீரகழியெங்குங் 
குலத்துடனளிகண்மாந்திக்கு மட்டமேன்மலர்ந்து தோன்றும் . ( ச (0 ) 
பணங்கொள்பாப்பரசுமுன்னாட்பதஞ்சலியாகியிந்த 
வுணங்கில்சீர்நகரமேவுமொருபிலத்துவாரந்தன்னை 
யிணங்கவோர்மருங்குட்கொண்டிங்கிலங்குசீரிருங்கிடங்கின் 
கணங்கொள்பல்வளனுமுற்றக்கரைந்திடவல்லர்யாரே . ( சக ) 
விண்டுநேரிடினுஞ்சாடும் விறற்பொறித்தொகுதிமேவி 
யண்டகோளகைகடந்தேயணிபலவுடைத்தாய்ச்சாலு . 
மெண்டிசாமுகத்தும் வீங்குமிருளெலாமேயுங்காந்தி 
கொண்டமாமணிகுயின்றுவியத்தகக்குலவுமிஞ்சி . 

( 52 ) 
கிடங்கினின்றுகண்டு மீன்கள் கிட்டலும் வாயிற்கவ்வி 
யடங்கவெம்பசிநோயுண்டங்கமர்மதிற்பொறிகணன்கு . 
திடம் பெறுஞானந்தன்னாற்சிவன் கொணர்ந்தூட்டுமென்றோ 
ரிடம்பிரியாதுவைகியெய்து மூண்மிசைவார்ப்போலும் (சங ) 
ஓடுவமீள்வவீழ்வவெழுவகொட்புறுவவொன்னார்க் 
கூடுவதெழிப்பதாளிற்றுவைப்பகை கொண்டு குத்திச் 
சாடுவவென்கண்டுள்ளந்தழைப்பசம்புவின் மெய்ச்சீர்த்தி 
பாடுவகிளப்பதன்றம்மதிற்பொறிப்பரிசுமன்னோ. 

( சச ) 
கடுவளியுறைப்பவிண்ணிற்கங்கைநீரிடைத்தரங்க 
படலமிக்கெழுந்துமேன் மேற்புரண்டிபெரிசுபோல 
நெடுமதிற்றலையினோங்கிநிரந்திடுது வசக்கான 
முடுநிரையு திரவோவாதெறிவனவுலவைமோத . 


. 


ரு 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
நெடுமதிற்கிளைத்தபோலநிமிர்ந்தவெண்ணிகேதனங்கள் 
படு திரைக்கங்கைவற்றநக்கியப்பாரிற்றெண்ணீர் 
வெடிபடப்பருதிவெப்பமவிதரவெறிவமின்னா 
திடிசெய்து வெள்ளை மேகமழைபெயுமென்னயாரும் . ( சசு ) 
நற்சிவதருமமுற்றி நாததத்துவத்தின் காறு 
நிற்புறுபுவனந்தோறுநேர்ந்துயர்போகந்துய்ப்பார் 
கற்பனைகடந்தகூத்துக்காண்பாக்கிங்கிறங்கநாட்டும் 
பொற்புறுசிமயமென்னக்கோபுரமிஞ்சிமேற்போம் . 

( சஎ ) 
நாற்றிசைகளினுமிஞ்சிநலத்தகக்கிளர்ந்தெழுந்தே 
யூற்றமாரண்டமெல்லாங்கடந்துயர்சிகரியுச்சிக் 
கேற்றதோரவதிகூறற்குவமைமற்றில்லையெண்ணிச் 
சாற்றின் மற்றொன்றற்கொன்றையுவமையாச்சாற்றலாமே . ( சஅ ) 
குருமணிகுயின்றகீழ் மேற்கோபுரக்கூடத்துள்ளா 
னிரைகிளரண்டந்தோறுநிலவிடுங்க திரேயாதி 
விரிகதிர்மண்டிலங்கண்மின்னனாரெறியும்பந்திற் 
றிரிபவால்வழியிளைப்புத்தீர்தரச்சிறிது தங்கி . 

(சக ) 
நாலுகோபுரத்தின்சீருநாடுவானொருங்குநச்சி 
மேலைநாள் விரிஞ்சனென்பான் சதுர்முகனானான் விண்டு 
சாலமற்றவற்றிலுள்ளகவினெலாஞ்சலியாநோக்கற் 
பாலவாநயனங்கொள்வான் பரமன் பால்வரங்கிடந்தான் . 

( ரு ) ) 
மயன் முதற்றெய்வத்தச்சர்மற்றவைகொண்டநுட்பச் 
செயலுடைச்சித்திரங்கள்கண்டுசித்திரங்களாவ 
ரயின்முகக்குலிசப்புத்தேளாதிவானவர்கள் யாரும் 
வியனுடைச்சிகரிநோக்கிவிழியிமைப்பிலரானாரால் . 
வாதையிலுணர்ச்சியோரும்வகுத் திடற்கரியமாண்பால் 
வேதமொர்நான்குபோலுங்கோபுரநான்கு மேலா 
மா திநாயகனிருத்ததரிசனமடியர்காணப் 
போதவுட்புகுத்துநீராற்பரைபோலும்புதவவாயில் . 

( ரு.உ ) 
எண்ணுதற்கரியமாட்சிபடைத்தசீரிஞ்சியோடு 
நண்ணுபொற்கோபுரச்சீர்யாவரோநவிறற்பாலார் 
பண்ணவர்க்கரியமாட்சி நண்ணகர்ப்பரிசுசொற்றாங் 
கண்ணுதற்குரியசீர்த்தியுண்ணகர்க்கவின் சொல்வாமால் . 


திருநகரப்படலம் . 

கூரு 
நடையினாலுடையாற்சொல்லுநயத்தினால் வினயத்தாற்கட் 
கடையினாலவினயத்தாற்கூத்தினாற்கவினாபண்ணா ( வேள் 
லுடையவாடவர்கணெஞ்சமயக்கியொண்பொருள் கொண்டொள் . 
படையெனவமரும்வஞ்சப்பரத்தையர்சேரிமல்கும் . 

( ருச ) --- 
மாமணிச்சோதிச்செம்பொன்மாளிகைப்பத்திதம்மி 
லேமுறப்பித்திதோறுஞ்சித்திரமிலங்குகாட்சி 
காமரிற்றமக்குத்தோற்றகற்பகநாட்டார்தம்மைத் 
தோமுறப்பரத்தைமார்கள்சிறையிடைத்தொகுத்தன்மானும் . ( ருரு ) 
அகத்திலேநலம்பாடென்பதணுத்துணையேனுமின்மை 
முகத்திலேவிளங்காவண்ணமரிசனம்பூசிமூடிச் 
சுகத்திலேமயங்குமைந்தர்த்தொழும்பர்களாக்கியன்னோர்க் 
கிகத்தையே வீடாககாட்டியிருமனப்பெண்டிர்வாழ்வார் . ( ருசு ) 
காமநூற்பொருள்களெல்லாங்கருத்தெனுந்தூணிசேர்த்திட் 
டேமுறக்கலவிப்போரிலாடவர்க்கெடுத்திட்டெய்வார் 
நாமநீர்ப்புவியிலிவ்வூர்ப்பரத்தையர்நாட்டவைவே 
னோமிகப்புகுந்துடற்றார்நோற்பவர் தமினுமில்லை . 

( ருஎ ) 
உள்ளினிற்கலப்பிலாராயுடம்பினிற்றானேபுல்லி 
யெள்ளினுக்கெண்ணெய்போலப்பொருளினுக்கிசையவின்பம் 
தெள்ளி திற்கொடுத்துச்சூதுமலர்ந்து பொய்காய்த்துத்தேராக் 
கள்ளமால் பழுத்துவஞ்சக்கணிகையர்களித்து வாழ்வார் . ( ரு அ ) 
துடியிடைக்கொலை செய்வேற்கட்கவர்மனப்பெண்டிர்சோதி 
வடமுலைக்குவட்டுணேருமைந்தரைச் சொருகிமைய 
லுடனுறப்புரி தந்தன்னோருடல் பொருளாவிவௌவி 
யடலுடைக்கிரவுஞ்சத்தையசித்தறத்தருக்கிவாழ்வார் . ( ருகூ ) 
மலைத்துணையாகச் செல்வமைந்தர்பால் வாங்கலன்றித் 
திலத் துணையேனுமொன்றையவர்கொளக்கொடுத்தறேற்றாங் 
கலைத்துணைகண்ட செந்நாப்புலவரிக்கணிகையாரை 
விலைத்தெரிவையர்களென்றுவீண்படமொழிந்தாரன்றே . ( சு 0 ) 
சொல்லுக்குத்தோற்றவென்று சுகங்களைக்கூட்டில் வைப்பார் 
பல்லுக்குத்தோற்றவென்றே முத்தினைப்பணிப்பர் நாற்ற 
வில்லுக்குத் தோற்றவென்றேவித்தத்தையிடிப்பிப்பார்தம் 
வல்லுக்குத்தோற்றாரென்றுமைந்தரைவியங்கொண்டாள்வார் . ( சுக 


கூசா 


சிதமபரசபாநாதபுராணம . 


1 


( கூஉ ) 


. 


(சங ) 


( ஈச ) 


ஆட்டுச்சீர்க்கணிகைமாதரகப்பொருள்பகருஞ்சேரி 
மாட்டுச்சீரளந்து கூறவல்லவர்யாவரிப்பா 
னாட்டத்திற்குணவுமல்கவளகைநல்குரவுண்மூழ்க 
வீட்டிப்பல்பொருளும் விற்குமாவணவியல்பு சொல்வாம் . 

வேறு . 
விளங்குபொன்னினிற்றலம்படுத்துவிண்ணின்மீதுறப் 
பளிங்கினிற்சுவர்த்தலமெடுத்துவாள் பரப்பிட 
வளங்கொள்வச்சிரத்தினால் வகுத்த தூணிரைத்துமேற் 
றுளங்குபச்சையாலமைத்தபோதிகைசுமத்தியே . 
உத்திரந்துகிர்க்குலத்தமைத்திருத்தியோளியா 
முத்தினைப்பொடித்தசாந்துமீதுபூசி மூடியே 
சித்திரங்கள் செவ்விதிற்றிருத்திவாசமூட்டிநே 
ரொத்ததொங்கனாலவிட்டுயர்த்தவாவணங்களே . 
மலைத்தலைப்பிறந்தவும் வனத்திடைப்பிறந்தவு 
மலைத்தலைப்பிறந்தவுமகன்பணைப்பிறந்தவுங் 
குலத்துடன்றனித்தனிகுவைபெறக்குலாவியே 
நிலைத்தமாடகூடமன்னநிற்பவாவணங்களே . 
எந்நிலப்பொருள்களுந்தலைமயங்கவீண்டல்போற் 
பன்னிலக்கிளவியுமயங்குறப்பரந்தன 
வின்னவுண்டிலையெனக்கிளந் திறாமல்யாவையு 
நன்னரின்னிறைத்துயார்க்குநல்குமாவணங்ளே . 
ஏதிலூர்களில்லதாமிகத்தொகுத்திட்டதலாற் 
கோதிலா ததங்கணில்லவே திலூர்கொடாமையாற் 
போ தநீடு தம்பொருட்களவிலாமைபூணலால் 
வேதவாகமங்களென்னமேவும் வணங்களே . 
தமனியப்பொன்னாடைவர்க்கஞ்சந்திரத்தினன்மணி 
யமைபடப்பதித் திழைத்தகஞ்சுகாதியணிமுடி 
* யெமியுறக்குயின்ற கோசிகம்பல்லாடையெழிலொளி 
யுமிழ்மணிககலன்களின்னவுற்றகூலமாயிரம் . 
தெருக்களாலொர் நாலுபாலும் வந்துவந்துசேர்சன 
நெருக்கினெள்ளிடவெளியிலாதுகூலநிறைவுறும் 
பரக்குமோதைசெவிகளைச்செவிடுறச்செய்பரிசினால் 
வரப்பில்பண்டம்யாவருங்குறிப்பினோர்ந்துமாற்றுவார் . 


( சுசு ) 


( சுஎ ) 


( சுஅ ) 


( சுக 


க 


* எமி - கூட்டம் . 


திருநகரப்படலம் : 


க 


( எ 0 ) 


( எக ) 


( எஉ ) 


( எங ) 


பலமணிக்குலக்குவைபரந்துவில் விரித்தலிற் 
குலவுமாவணத்தெருக்கள் கூடுமைந்தர்மாதர்தந் 
நிலவுகண்சுழன்றுமின்னிநீரிறைக்கவழிபிழைத் 
துலவவுமிடம்பெறாமலோவியத்தினிற்பரால் . 
வாதையின்றியே திருத்தொகுத்துநல்குமாட்சியாற் 
போ தநீள்புறப்பொருணுனித்துநாடுபுந் தியாற் 
றீதுமுதுபொருளினுண்மைதூக்கிநன்றுசெய்தலா. 
னீதிமன்னரென்ன நாய்கர்நியமமுற்றுநிலவுவார் . 
ஐம்பொறிக்குமேற்றயாவுங்குறைதலின்றியமலலா 
லிம்பருக்கொர்போகபூமியென்னவோங்குமாவணந் 
தம்பெருக்கவளவுதாமறிந்திடாததகு தியா 
லும்பருக்கொருவமையாகியோங்குவார்கள்வணிகரே . 
விளங்கிடும்பதார்த்தம்யாவுங்குற்றமூன்றுமேவுறா 
துளங்கொளத்தெரித்தியல்வகுக்குமொண்மையாளர்போல் 
வளங்கொள்பன்மணிக்குவைவகுத்தநற்றிவாத்தொறுங் 
களங்கறத்தெரிப்பர்நாய்கர்கையின் வேறுவேறதா. 
மின்னனார் பரப்பிவிற்குங்கோங்கமென்மிளிர்தொடை 
பொன்னிறங்கஞற்ற நல்லபொன்செய்ம்மாலையென்னவு 
நன்மணங்கலக்கநல்லநறியசம்பகத்தொடை 
யென்னவுமயங்கிமைந்தரினிதுகொண்டுவப்பரால் . 

வேறு . 
கற்பகந்தேனுசிந்தாமணியொடுகாருநாணச் 
சிற்பரனருச்சனைக்காந்திரவியம்பலவுஞ்சேமித் 
தற்பகலிடையறாமேயளித்திடும் வளமைசான்ற 
பொற்பமராவனச்சீர்புகன்றிடற்பாலர்யாரோ . 
சின்மயக்கோயிறன்னையுடுத்தருட்சிறப்புவாய்ந்த 
பொன்மயப்புரிசைநான்கின்புறத்தவாய் நான்குபாலுந் 
தன்மையிற்சுத்தமாயாபுவனமாய்த்தயங்குமாட்சி . 
நன்மையிற்சிறந்தவீதியணிசில நவில்வாமன்றே . 
திருவருட்செல்வந்தம்பாற்சிவணிடச்சிவனூலாற்றிற் 
புரியிடைத்தொகுவார்செய்யும்புண்ணியத்தாயசீர்த்தி 
யுருகெழப்பரந்துமேலேயொளிர் தலிற்றரளப்பந்தர். 
வருமுகிறடக்கவிண்ணிற்றிகழ்தரவயங்கும் வீதி . 


( எசு ) 


( எரு) , 


( எசு ) 


( எஎ ) 


கூஅ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


காரணி நுழையவோங்குங்க திர்விடுதரளப்பந்தர்ச் 
சீரணிகுயிற்றியாத்தபன்மணிச்செவ்விச்செம்பொற் 
றோரணநிரையுஞ்செந்தேன்றுளித்திடத்தொடுத்தவாசத் 
தாரணிநிரையுநான்றுகவின் செயத்தயங்கும் வீதி . 

( எ அ ) 
அந்தணர்கரத்திற்றானமாதரத்தளித்துவாக்குங் 
கந்தநீராறாய்மின்னார் சிதர்த்தகுங்குமங்கலந்து 
சுந்தரமிகுந்து தோன்றக்கொழித்திடுவண்டறொல்லைச் 
சந்தநன்னகரோர்கால்கள் வழுக்கிடச்சாரும் வீதி . 

( எக ) 
கறையடிப்பனைக்கை நால்வாய்க்களிமதகரிகளூற்றும் 
வெறியுடைமதமும்யாணர்விளங்கு நற்சுழிகொணீளவாற் 
புறமயிர்க்குரத்தாட்பாய்மாப்பொழிந்திடுவிலாழிதானு 
நெறிபடச்சகடூராற்றினொழுகிடநிமிரும் வீதி . 

( அ 0 ) 
விரைபடத்தெளித்தசந்துமிளிர்தரநாற்றுந்தார்வீழ் 
பெருமதுப்பெருக்குமொன்றாய்ச்சேறுபட்டிடப்பிறங்கு 
மிரணியத்தகடும்யாணர்ப்பருமணித்திரளும்யாரு 
மருவுறப்பதித்துக்கால்கள் வழுக்காமனடப்பர்வீதி . 

( அக ) 
மாலைகளுகுக்குந்தேறன்மலிந்து செய்சேற்றையந்த 
மாலைகளுகுக்குந்தாதே புலர்த்திடும் வாட்கட்சாயற் 
கோலமங்கையர்நீர்வண்டலாட்டினிற்குழம்பு சேற்றைக் 
கோலமங்கையர் தூஉஞ்சுண்ணம்புலர்த்திடுங்கொடி நீள்வீதி . ( அ- ) 
அணங்கனார்களைந்துவீசுமாடகத்தாரும்யாணர் 
மணங்கமழ்மலர்மென்றாரும்வரம்பில்பன்மணியின்றாருங் 
கணங்கொண்மாக்கரிதேர் வீரர்கதிக்கு மற்றவர்போனாளு 
மிணங்கிமிக்கிடையூறாற்றுந் தோற்றத்தாலிலங்கும் வீதி . ( அசு ) 
அர்சிளங்குமரரூருமணி மணித்தேரும்யாணர் 
விரியொளிமணிப்பொன்மாடமேடையுமிடைந்துநாலும் 
பருமணிப்பொலஞ்செய்தாருநெருங்கிவில்பரப்பலாலே 
யிரவினும்பகலே போலவிருள்வரவறியாவீதி . 

( அச ) 
சீரணிவிளக்கமாடி திருந்துறத் திகழ்தலாலும் 
பூரணபசும்பொற்கும்பம் வரிசையிற்பொலிதலாலு 
மேரணியரம்பைபூகங்கனியுடனிணங்கலாலுந் 
தோரணப்பொலிவினாலுந்துலங்குபுசிறக்கும் வீதி - ( அரு ) 


நன் 


திருநகரப்படலம் . 
ஆரணம்பரவுமேலோனற்புதத்திருக்கூத்தன்பா 
னேருறத்தொழுதுவாழுநேயத்திற்புகுதாநின்ற 
நாரணன் முதலாந்தேவரீட்டமுநரலை சூழ்ந்த 
தாரணிமன்னரானோர் கூட்டமுந்தணவாவீதி . 

( அசு ) 
அங்கணனணிவிழாவிற்றழங்குதுந்துபியுமன்பர் 
சங்கரசிவகடேசசம்புவென்றெடுத்துப்போற்றும் 
துங்கவின்னிசையுந்தோமில்சோபனவொலியுந்துன்று 
மங்கல முரசம்விம்முமோதையுமாறாவீதி . 

( அஎ ) 
அற்புதத்திருக்கூத்தாடுமண்ணலாரகிலமீன்ற 
தற்பரைகுமாரரோடுதத்துவமணித்தேரேறி 
யிப்புவியண்டமுய்யவெழுந்தருள்ஞானானந்தப் 
பொற்புறுவீதிமாட்சியாவரே புகலுகிற்பார் . 

( அஅ ) 
அரியயற்ககந்தை போகவனாதியம்பகவன் மேனாள் 
விரிசுடர்க்கனலியாகிவியத்தகவுயர்ந்தாலொப்பப் 
பரிபுரப்பதமின்னார்கள் பயிறரத்திருவினோங்கு 
மெரிமணிப்பசும்பொன்மாடங்ரைகள் விண்ணெழுந்திட்டோங்கும் . 
இந்திரநீலத்தாலேயெழில்பெறவெடுத்தசோதிச் 
சுந்தரமாடப்பந்திதண்ணமுதூற்றுந்தூய 
சந்திரமண்டலத்திற்கப்புறஞ்சார்வதொன்னாண் 
விந்தமேலெழுந்துகோள்கள் கதிகெடவிளங்கல் போல . 

( க ) 
உமையிடத்தொருபேரண்ணலொப்பிலாநடங்காண்பாக்குத் 
தமனியவுலகத்தாரிந்நகரிடைச்சாரநாட்டுஞ் 
சிமயமற்றிவைகொலென்னத்திகழொளிவைரத்தாலே 
ரமைதரச்சமைத்தமாடம்ளப்பிலவெழுந்துவிண்போம் . 

( கக ) 
வேறு . 
பத்தியிற்சித்திரம்பலவிளங்குபொற் 
பித்திகள்பலவுடன் பிறங்குசோதிவெண் 
ணித்திலமாளிகைநிரைகள் வேதன்வாழ் 
சத்தியவுலகமீக்கிளர்ந்து சாலுமே . 

( கூஉ ) 
இருடுரந்தொளிசெயயாணர்மேவுபல் 
புருடராகத்தினிற்புனைந்தமந்திரங் 
கருடனூர்மாயவன்காமுற்றேயுறை 
பொருடுறுவைகுண்டமீது போவ்வால் . 

( கங ) 


ச O 


சிதம்பரசபாநாதபுராணம் 


( கச ) 


( கூரு ) 


( கசு ) 


( கஎ ) 


* பளகறுமோவியப்பத்திபஃறிக 
ளொளிவைடூரியத்தியற்றுமொப்பில்சி 
ரளவுபொன்மாளிகையாதவன் கிளர் 
தெளிதருமண்டலமீதுசெல்வவால் . 
புரைதபப்பவளத்திற்புனைந்தமாளிகை 
யுரைகொள்கோமேதகத்துயர்த்தமண்டப 
மரகதமணியினாலியற்றுமண்டப 
நிரைநிரையாகவிண்ணிமிர்வகோடியே . 
பானுவின்சிலையினிற்குயின்றபாயொளி 
மேனிலமதனெதிர்காலும் வெய்ய தீ 
வானிலவின் சிலைபதித்தமாளிகை 
மாநிலவெதிருமிழ்நீரின்மாயுமே . 
ஒண்ணு தன்மாதரார்குழலுக்கூட்டகிற் 
றண்ணிய நறும்புகைதனக்குங்காருக்கும் 
விண்ணுறுமாடமேல் வேறுபாட்டினைப் 
பண்ணிடலரிதுமின்படுதலில்லையேல் . 
பண்ணிறைமாடமேலாடும்பைந்தொடி 
யொண்ணகைமாதரார் தமக்கு மூங்கணை 
விண்ணவர்மா.தரார் தமக்கும் வேற்றுமை 
கண்ணிமையாவழிக்காணலில்லையே . 
பலகணி திறந்திடுமமயம்பார்த்துறை 
கலைநிறையம்புலிதனக்குங்காரிகைக் 
குலமினார் முகமதிதமக்குங்கூடரா 
விலைகளங்கெனிற்பகுப்பறிதலில்லையே . 
தண்மதிக்குடற்கறைசகசமன்றுதான் 
விண்ணுறுமிந்நகர்மாடமேவுதோ 
றொண்ணகையார் முகச்செவ்விக்கொவ்வுறா 
துண்ணிறை துயர்சுடக்கறுக்குமொள்ளுரு. 
புயறொடுமாடமேலுலவும் போழ்தினின் 
மயல்சுரர்பெரிதுறுவாரென்றெண்ணியோ 
வியலணிதிருந்துறவெய்தியும்பினுஞ் 
செயலணியிந்நகர்மாதர் செய்வதே . 


( கஅ ) 


( சுக ) 


க 00 ) 


( க 0 க ) 


* பளகு - குற்றம் . 


( க 02 ) 


( காங ) 


திருக்கரப்படலம் . 
விஞ்சுபேரழகுடைமின்னனார்மிளிர் 
மஞ்சிவர்மாடமேல்வதியும் போழ்தினி 
னஞ்சுமிழெயிற்றராநண்ணிக்கவ்வுமென் . 
றஞ்சனங்கண்ணினுக்கெழுதவஞ்சுவார் . 
நன்னர் யாழ்நரம்புகை வருடி நங்கைமார் 
கின்னர்மணைதரக்கீதநூன் முறை 
பன்னிசைசெவிமடுத்துவப்பர்பாணரப் 
பொன்னகரரம்பையர்நாணுட்பூப்பரால் 
பண்ணுறுயாழிசைக்கிசையப்பாட்டிசை 
தண்ணுமையிசைவ / தழுவக்கானடை 
கண்ணிணைகைவழிநெஞ்சங்கண்வழி 
நண்ணிடவரங்கிடைநடிப்பமின்னனார் . 
கரங்கடாமரைமலரென்னக்காரளி 
விரும்பிவீழ்ந்தெழுந்திடவீநறுங்குழற் 
குரும்பைமென்முலையவர் குழுமியெங்கணு 
மரும்பிடமகிழ்கழங்காடுவாரரோ . 
இறந்து பேரின்ப வீடெய்தினார்களும் 
பிறந்து வாழ்வுறவிழைபெரியவிந்நக 
ரறந்தவாநரர்சிறப்படைந்துகாண்கிலார் 
சிறந் தவரமரரேயென்றுசெப்புவார் . 


( க.ச ) 


( காரு ) 


( காசு ) 


வேறு . 


மடவனநடையினார்களெ திரெதிர்வைகிவெள்ளைப் 
படிக நாய்சிவப்பு மேவக்கரமலர்தொட்டுப்பைந்தேன் 
றொடையணிமுதலவொட்டித்தோல்வி வெற்றிகணோக்காராய்க் 
கடிகை போக்கிடவட்டாடுங்கம்பலைமாடமல்கும் . 

( க o எ ) 
தங்களுக்கிறைவனானோன்பதஞ்சலியாகிச்சார்ந்தீண் 
டங்கணனடனங்கும் பிட்டமர்சிறப்பறிந்துநாக 
மெங்குவான் கிளர்ந்து துள்ளுமியற்கையின்யாணரின்ப 
மங்கலக்குதலைமைந்தர் விடும்படம் வானினாடும் . 

( க 0 அ ) 
தொன்மறைவகுக்கு மேலாமறமெலாமவன சூழ்ந்து 
நன்னெறிபிறழாதீட்டும் பொருளெலாமவண நாடிச் 
செந்நெறிநின்று துய்க்குமின்பெலாமவணதேர்ந்து 
பன்னருஞ்சிறப்பின் வீடுபேறுமற்றவணபன்னில் . 

( காக ) 


சா 


ச 


சிதம்பரசபாநாதபுராணம் , 


(4 


வேறு . 
பல்கலையுநான் மறையுமுழுதுணர்ந்துசிவவேள்விபலசெய்ந்நீரா 
நெல்லை தவிர்நடராசனிணையடிக்கங்கணுக்கராமிரும்பேறுற்றார் 
சொல்லரியஞான முதனான்குமுணர்ந்துலகெலாந்தொழுமாநின்றார் 
தில்லைவாழந்தணர்கள் செம்பொன்மணிமாளிகைகள் சிறக்குமோர்பால் . () 
அப்புனிதப்பெருந்திருக்கூத்தாடு மொருபெருமான் மன்றகலாராகி 
யொப்பிலருட்பலபணிசெய்யுரிமைதமதெனக்கொண்டேயொழுகுமான் 
திப்பிய நற்கலைபலவுமுணர்ந்து திருவருட்செல்வந்தேக்கு நீரார் [ பார் 
தப்பிலகம்படிமைமிகுவேதியர்தம்மாளிகைகடயங்குமோர்பால் . ( ககக )) 
பலநீதிநனிதேறிப்பகையெலாங்கட்டறுத்துப்பரவை சூழ்ந்த 
நீலமீது தமதாழி தனியுருட்டிக்குடிகளறநெறிநீங்காது 
செலுமாறுநனிசெங்கோல் செலுத்தியொரைந்திறத்தினுறு தீங்கு தீர்த்து 
வலமேவுபெருங்கீர்த்திவாளரசரரணிடங்கள் வயங்குமோர்பால் . ( கக 2 ) 
வளம்படுதம்பொருளே போற்பிறர்பொருளுமிகப்பேணிவாணிகஞ்செய் 
துளம்படு தந்நடுவுநிலைபுறத்தினிற்கோளக்குபுநன்றுணர்த்திமுன்னூல் 
விளம்பு நெறிகடைப்பிடித்துமிக்கவிருநிதிக்கிழவர்பலருண்டென்னத் 
துளும்புபெருந் திருவினுயர்வசியர்மணிமாளிகைகலெங்குமோர்பால் ( ககங ) 
இத்தரையிற்றுவிசரொருமூவருந்தொன்மறைகளினிதெடுத்துக்கூறுந் 
தத்தநெறிசலியாது தலைநின்றுக திப்பவுழுதொழிலாற்றாங்கிச் 
சத்தியமொப்புரவுபொறைவேளாண்மைகலையுணர்வுதம்மாற்சாரு ( ல் . 
மெத்து புகழ் தமதெனக்கொண்டாள் சதுர்த்தர்வளமனைகள் விறக்குமோர்பா 
ஓங்குபுகழ் நால்வருணத்துயர்ந்தோர்கடம் முண்மணம்புணரமாறிச் 
சாங்கரியமுற்றுதித்தோர்தத்தமக்குவிதித்தவழி தலைநின்றாற்றி 
வீங்குபுகழொடு தழைத்தந்நால்வரும்வாழுறையிடங்கண்விறந்து சூழ்ந்து 
பாங்குபெறத்தழுவிவளம்படவாழுமணிவீதிபரக்குமெங்கும் . (கக்கு ) 

வேறு . 
அனாதிசைவனாஞ்சிவபிரான்முகமைந் திலடைந்து 
பினாதிமாறின்றியாகமமறைநெறிபேணி 
மனாதிமூனறினுஞ்சிவனருட்பணிபுரிமாண்பா 
ரினாவகன்ற நல்வேதியரிருக்கைகளிண்டும் . 

( ககசு ) 
அரியஞானிகடிருமடமொருபுடையணவும் 
பெரியயோகியர் திருமடமொருபுடைபிறழுங் 
கிரியை பேணுநர் திருமடமொருபுடைகெழுமுஞ் 
சரியையாளர்கடி ருமடமொருபுடைதழுவும் . 

( ககா ) 


திருநகரப்படலம் . 


சா . 


( ககஅ ) 


( ககக ). 


அன்னசாலேகளொருபுடையரியமாமுனிவர் 
பன்னசாலைகளொருபுடைபலகலைவிதங்க 
ணன்னர் நான் மறையாகமமுறைப்படநாடும் 
பொன்னின்மாமுடிப்பட்டி மண்டபமொருபுடையே . 
பேதைநீர்மையிற்கலாய்க்குமாணாக்கரைப்பெரியோ 
ரோதிடும்பிரதிஞ்ஞையேயதைவலியுறுத்து 
மேதுவேயதைநிறுத்திடுமுதாரணமிவற்றான் 
வாதை தீர்பொருடெருட்டறப்புறமெங்குமலியும் . 
இரண்டினைத்தலைமேற்கொண்முப்பானெனவிசைக்கு , 
மரண்டருந்திறத்தறமெலாநானெனதென்னு 
முரண்டுரந்தருட்கூத்தையர்சேவடிமுன்னித் 
தெருண்டுளோர்செயுஞ்சீரறச்சாலைகள் பலவால் . 
கீதமேம்படுநான்மறையோதுபல்கிடையு 
நாதமேம்படுநால்வர் செந்தமிழ் பயில்களனும் 
போதமேம்படுதொண்டர்தம்புராணமுநடேசன் 
வேதமான்மியமைந்து மோதிடங்களுமிகுமே . 
உம்பர் நாயகனொருதனிக்கோயிலையுடுத்த 
பைம்பொன்மாமதின்மிசையிடபம்பலபயிலும் 
வெம்பறன்கடையெண்டி சாமுகத்தினுமேவி 
யிம்பர்நல்லறமிறுத்திடாதோம்பவெண்ணின போல் 


( கஉ 0 ) 


( கஉக ) 


( கஉஉ ) 


வேறு . 


(கஉங ) 


நவந்தருமைந்தொழினடத்தநாதனார் 
நவந்தருபேதமாய் நண்ணிடச்சபை 
நவந்தரச்சமைந்தெனச்சிகரிநான்கு மொண் 
ணவந்தருகூடங்கணண்ணியோங்குமே . 
அண்ணலார்திருவபிடேகமாடுசீர் 
வண்னவாயிரமணிக்கால்செய்ம்மண்டபம் 
புண்ணியமுனிவருஞ்சுரரும்பூதரும் 
மண்ணகத்தடியருநெருங்குமாட்சித்தால் . 
நீற்றொளிதிகழ்திருமேனிநின்மலன் 
மாற்றருமறைநெறியுயிர் மணந்திட 
வேற்றசீர்ப்பரைதனைஞானமாமண 
மாற்றுபொன்மண்டபங்கவினுமாங்கொர்பால் 


(கஉச ); 


( கஉரு , 


சிதம்பரசபாநாதபுராணம் , 


புங்கவரமிர்தினைப்பொதிந்தபெட்டியி 
னங்கணனருள்வடிவாய்மலப்பிணி 
சிங்கிடத்துமிக்குமொர்தீர்த்தமாஞ்சிவ 
கங்கைசூழ்மண்டபங்கவினுமாங்கொர்பால் . 

( கஉசு ) 
அமரர்வாழ்வுறத்திருவுளங்கொண்டன்றொரு 
சமரம்வேட்டயிற்படைதாங்குசெங்கை நங் 
குமரவேள்சின்மயக்கோட்டமன்பர்தந் 
திமிரவெவ்வினைகெடத்திகழுமாங்கொர்பால் . 

( கஉஎ) 
அநாமயனைங்கரனாகுவாகனன் 
விநாயகனெம்பிரான்விமலக்கோயினன் 
மனாதியின்வழிபடுமடியர்வாழ்வுற 
வினாதுரந்தருள் கொழித்திலங்குமாங்கொர்பால் . ( கஉ அ ) 
அம்பிகைபரைசிவகாமியன்னையா 
ரிம்பர்வாழடியரையாத்திட்டின்னல் செய் 
வெம்புறுபிறவிநோய்வீட்டிமேவுசீர்ப் 
பைம்பொனாலயமொளிபரப்புமாங்கொர்பால் . 

( கஉக ) 
வேறு , 
பரசிவன்கருணையாலே பல்லுயிர்க்கருள்வழங்க 
வருவுருவாயஞான மேனிகொண்டளப்பில் சாகைச் 
சுருதியொர்வடிவாயோங்குந்தூயவானீழன்மேவு 
மொரு திருமூலட்டானமுரையிறந்தொளிருமோர்பால் . (கங 0 ) 
மாதவன் விரிஞ்சனாதிவானவர்முனிவரோனோ 
ராதரம் பெருகவேத்தவளப்பிலாஞானானந்த 
நாதனோலக்கமேவுநலங்கிளர் தேவமன்றென் 
றோது பேரம்பலம்வானுற்றொளிவிரிக்குமோர்பால் . (கஙக ) 
கார்த்திருமேனிமாயோன் முதலியோர் கலங்கியோட 
வார்த்தெழுமாலங்கண்டத்தடைத்தருள்சுரந்தவண்ண 
லூர்த்துவநடங்குயிற்றுமொருபெருநிருத்தமன்றம் 
வார்த்தைகட்க தீதமான திருவினால் வயங்குமோர்பால் . (கஙஉ ) 
வேற்றுப்புன் சமயத்தெய்வம்யாவையும் வினையுட்பட்டுத் 
தோற்றுத்தன்னாணை தாங்கத்தொலைவின்றி நிலவலாலே 
நீற்றுச்செஞ்சடைப்பிரானேபதியெனநிறுவுந்தம்ப 
மேற்றுச்சீர்க்கொடிவான் போகப்பொதுவின் முன்னெழுந் திலங்கும் 


நைமிசப்படலம் . 


| 


வேறு . 


( கஙசு ) 


( கஙரு ) 


( கஙசு ) 


கவினெலாமொருவழிப்படத்திரண்டரோகாமர் 
நவமணிக்குவைகுயின்றுசித்திரமுயிர்கண்ணச் 
சிவணியோர் பசும்பொற்சபைக்கெதிருறீஇத் திகழு 
மவதிதீர்பெருந்தெய்வமாமண்டபமதுவே . 
காதனந்தியம்பெருந்தகைகாவல் வீற்றிருப்பாய் 
வேதமோதினர் தில்லைவாழந்தணர்மிடைந்தே 
போதொராறினு நிருத்தர்பூசனைபுரியிடனாய்ச் 
சோதிமேவுபொன்னம்பலமலவிருடுரக்கும் . 
சுத்தமாயை முன்னான தத்துவம்பலசூழ்போம் 
பித்தியாதிபல்லுறுப்புமாய்ப்பிறங்கிடப்பெரிய 
சத்தியொன்பதுந்துபிகளாகிமேற்றயங்க 
வித்தையாவுமைம்பீடத்துந்தம்பமாய்மிளிர . 
ஏற்றமாகுமைஞ்செழுத்துமைம்படிகளாயிலங்கச் 
சாற்றொணாமனுரகசியஞ்சதாசிவபீட 
மேற்றிகழ்ந்திடமகேசனைங்கரன் சூலிவிசாக 
னாற்றனந்திசண்டேசுரனகன்புடை 

புடையடுப்ப . 
ஆடகப்பெருங்கிரிமிசையணவுதென்சிகா 
மாடொர்சிற்சபைவிளங்குமற்றதன் பெருமகிமை 
நாடியிற்றெனவுரைப்பரிதெவர்க்குமெய்ந்நடன 
மாடுமப்பொதுநியதமாவளப்பருஞ்சிவமே . 
மோனஞானிகடேறிடு முடிவில்சீர்த்தில்லை 
மாநகர்ச்சிறப்பென துசிற்றறிவிற்குவசமோ 
வானவாதரத்தொருசில்வறைந்தனனணிப்பொன் 
ஞானமன்றுடைநாதன் மான்மியமினி நவில்வேன் . 

திருநகரப்படல முற்றிற்று . 


(கஙஎ ) 


( கஙஅ ) 


( கநக ) 


நைமிசப்படலம் 


பூமகட்கொருநிலயமாய்ப்போக்கறுசீர்த்தி 
நாமகட்கணியரங்கமாய் நவிலுமெண்ணான்காஞ் 
சேமநல்லறக்குயிரதாய்ச்சிறப்புறுந்தகைத்தான் 
: மாமலர்த்திருப்படப்பைசூழ்நைமிசவனமே . 


( க ) 


சகா 


( உ ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
வில்லமாதுளைப்பாதிரியாத்திமாவிலிங்கை 
குல்லை சண்பகஞ்சாதிமாலதி கொன்றைபலாசு 
நெல்லிசூதம்புன்னாகந்தாடிமம்வன்னிநீப 
மல்லிகா தியிற்கிளர்ந்திடுநைமிசவனமே .. 
தருப்பைவல்லியச்சருமமேர்மரவுரிமான்றோல் 
சிருக்கொடேர்பெறுசிருவநூல்சமிதைதொன் முறைகோ 
விருப்பினீந்திகௌவியம் வேதிகையங்கி 
வரத்தின்மேவுடசத்ததுநைமிசவனமே . 
தேவபாடையின் மாதவச்சிறுவர்களோதும் 
பாவுமூவறுவித்தையும் பலமுறை கேட்டுக் 
காவின் மேவுறுபூவையுங்கிள்ளையுங்கனிவா 
னாவினோதிடக்கிளர்வுறுநைமிசாரணியம் . 
ஓமத்தீப்புகை மேகத்தினுருமிகக்காட்டச் 
சாமப்பேரொலியதன்பெருமுழக்கத்தைத்தயக்க 
வாமத்தீப்பொறிமின்னுருவயக்கவாக்குறுநெய் 
நாமத்தூவலாக்கிளர்வுறுநைமிசாரணியம் . 
ஒருவனாகியசிவபிரானிருகழலொருமுக் 
கரணமாரநான்மறைவழிகசிந்துபாசித்துத் 
திருகுமைம்புலங்கடிந்து செய்தறுதொழில்சிவஞ்சா 
ரரியமாதவரிருப்பதுநைமிசவடவி . 
ஏற்றின் மேல் வரும்யாகவேந்தாகுமீசனுக்குப் 
போற்றுமூவெழுவேள்வியும்பூர்வமீமாஞ்சை 
சாற்றுநீதியாற்றேவர் தம் பசிப்பிணிதணப்ப 
வாற்றுமாதவர்வாழ்வதுநைமிசவடவி . 


( ச ) 


( ரு ) 


( ச ) 


( எ ) 


பாசவேரறத்தரித்திடுகண்டிசாபாலம் 
பேசுமுத்திறவிபூதிசங்கரனுமைப்பிராட்டி 
தேசுகாட்டமெய்ப்புறமகத்தைஞ்செழுத்தெண்ணு 
மாசிறாபதர்வசிப்பதுநைமிசவடவி . 


( அ ) 


4 


அத்தகைப்பெருநைமிசாரணியம்வாழாசில் 
சுத்தமாதவர்தொல்புகழ்வசிட்டனையெதிர்ந்து 
தத்தமன்பினிற்பணிந்துபொற்றவிசிடையிருத்திப் 
பத்திமேம்படப்பாத்தியா திகடந்து பழிச்சி . 


( க ) 


1 ) ராணவரலாற்றுப்படலம் . 


( க 0 ) 


நூலமைப்பினிற் பூசனை நுனித்து நன்காற்றிச் 
சீலமாதவச்செல்வனேநின்றரிசனத்தால் 
வாலுணர்ச்சியுற்றியாமெலாம்வாழ்வு பெற்றனமென் 
றேல்வுறப்பினும்பலமுறையிறைஞ்சினர்விருப்பால் . 
வணங்குமாதவர்க்கருமறைவசிட்டமாமுனிவ 
னிணங்குமோகையினாசிசொற்றிருக்கவென்றருளக் 
கணங்கொண்மாதவரிருந்தனர்கைதலைகுவியா 
நுணங்குகேள்வியோற்பார்த்தொன்று நுவறன் மேயினரால் . 

நைமிசப்படல முற்றிற்று , 


--- 


( கக ) 


புராணவரலாற்றுப்படலம் , 


அரியபல்கலையுமங்கமோராறுமரிறபவுணர்ந்தனை ஞானம் 
பெரிதுநன்கடைந்தேவுரைசெயவல்லபெரியருட்சிறந்தனைபிறங்கு 
மிருவகையாகிப்பரவுறுகாண்டத்தியலும் வேதாகமபுராணம் 
வரன்முறை தெரிந்துமேம்படு புலமைமன்னினைமாதவரேறே . ( க ) 
ஆதலிற் பெரிதுமேம்படுபொருளாயனைத்தினுமுயர்ந்ததாயாய்த் திட் 
டோதுதற்கரிதா நுண்ணியபொருளொன்றுன்வயிற் கேட்டினி 

துணருங் 
காதன்மிக்கடைந்தேமாயினம் வார்த்தைக்க தீதமாய்க்கதித்துயர்ந்தோங்கு 
மேதகுதெய்வத்தலங்களுட்கலியை வென்று மேம்படுமுயர்தலத்தே . ( உ ) 
மறைமுடி புணர்ந்தஞானிகளறிந்துவழிபடுந்தரத்ததாயாண்டு 
முறைதருமெல்லாப்பொருளிலு மடங்காதுயர்ந்ததாய்த்தன தியலுணர்ந்து 
முறையுளிவழிபாடாற்றுநர்வேட்டவேட்டவாறுடன் முழுதருளுங் 
குறைவிலானந்தம்வழங்கருண்மூர்த்தியாது நீகூ றெமக்கென்றார் . ( ங ) 
அவ்வுரை கேட்டுவசிட்டனாமேலோனகமகிழ்ந்தாரிடர்வதனஞ் 
செவ்விதினோக்கி முனிவிர்நீர்கேட்டசிவரகசியமுரைக்கின்றா 
மிவ்வகலிடத்துப்புண்ணியம்பயக்குமெழிற்சிவதலங்களுள் வீடுந் 
திவ்விய போகந்தானுநன்களிக்குந்திருக்கோயில்சிதம்பரமாமால் . ( ச ) 
அத்தகு தலத்தினோங்குசீர்த்தேவர்க்கரியமெய்ஞ்ஞானவாகாய 
நித்தியமன்றிற்சிவபிரானியதவானந்தரிருத்தநன் கியற்றுஞ் 
சித்தநற்கமலத்தேமறைபொருளாய்ச்சிறந்தகாரணமதாய்வேதாந் 
மத்தினாற்றெரிக்குஞ்சோதிபுண்டரீகபுரத்திடைத்தரிசிக்கப்படுமால் . ( ரு ) 


சஅ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( 
சு 
) 


என்றுரைத்தருளும் வசிட்டனைநோக்கிமுனிவரரியம்புவரெந்தாய் 
நன்றுநீயுரைத்தமறைப்பொருள் கேட்டுநாமெலாமுளமகிழ்சிறந்தே 
மன்றவப்பதியின்மகிமையுமீசன்மற்றவண்மாநடங்குயிற்ற 
நின்றவப்பெரியவேதுவுமறிய விரும்பின நிகழ்த்துதியென்றார் . 

) 
நற்றவர்க்கரசாயறிவினிற்சிறந்தவசிட்டனம்முனிவர்கணயந்து 
சொற்றிடுமுறைகேட்டறிவினிற்சிறந்தீர் தூய 
நும்மறிவெலாநலத்தை 
யுற்று நோக்குவவாயிருந்தனநலஞ்சேரும்முடையிவ்வினாவுலக 
முற்றுமுய்ந்திடுதற்கேதுவாம்வகுத்துமொழிகுதுங்கேண்மினீர்முறையால் . 

வேறு . 
அங்கண்மாநிலத்துள்ள பஃறலங்களுளறவீ 
ரிங்குநாமெடுத்தியம்பியசிதம்பரமிதுதான் 
மங்கைபாகனாரெவற்றிற்கு மேலெனவகுத்த 
துங்கமேவியபழம்பதியென்பது துணிவீர் . 

( அ ) 
நலத்தினுக்கொருவீடதாய்ஞான நன்குணர்ந்தார் 
புலத்தினுக்கதிசயந்தருஞ்சிதம்பரபுரமெய்ப் 
பலத்தினைத் தருமதன் பெருமகிமையைப்பரமன் 
மலத்தினைத்தெறுமறுமுகக்கடவுட்குவகுத்தான் . 

( க ) 
வலங்கொள் வேலுடைக்குமரவேள் மகிமையானிறைந்தே 
யிலங்குமற்றதைநந்தியம்பெருந்தகைக்கிசைத்தான் 
கலங்கிடாதுமெய்யுணர்ந்தவந்நந்தியங்கடவுள் 
புலங்கடிந்திடுசனற்குமாரற்கதைப்புகன்றான் . 

( க 0 ) 
அருளினீடியசனற்குமாரப்பெயரண்ணல் 
பொருளின் மேம்படுபுராணங்கள்பதினெட்டும் வகுத்துத் 
தெருளினீடுயர்வாதராயணமுனிதேறி 
யிருளினீங்குமாறன்னதையினிதருளினனால் . 

( கக ) 
போதநீடியவாதராயணமுனிபுராண 
மோதுநீரருட்டலைமை சேர்சூதனுக்குரைத்தான் 
மேதையாளர்கடேறிடவதனையம்மேலோன் 
காதலிற்சிவாலயந்தொறுங்கட்டுரைத் திட்டான் . 

( கஉ ) 
தூயமாமுனிவீர்தலந்தீர்த்தங்கடுலங்குந் 
தேயமெங்கணும் யாத்திரை செய்தியான் சென்று 
பாயசீர்த்திகொள் சனற்குமாரப்பெயர்படைத்தோன் 
மேயமாதவவனத்தினைமேயினனொருநாள் . 

(க ) 


பிச்சாடனப்படலம் . 


கருணையாலவனூறி திகாசத்தொடிலங்கும் 
பொருவிலாதவிப்புராணத்தையெனக்கெடுத்தியம்பத் 
திரமுறச்செவிமடுத்து நன்குணர்ந்தனன்றெளிவு 
மருவமற்றுமக்குரைத்தவாசுருக்கினன் வகுப்பேன் . 

புராணவரலாற்றுப்படலமுற்றிற்று . 


) 


( கச ) 


பிச்சாடனப்படலம் . 


முன்னர்மாதவத்திரோர்பன் முனிவர்கடேவதாரு 
நன்னர்மாதவவனத்தின்வைகினரன்னோர்ஞானந் 
துன்னுமாதவங்கடேறப்பெறாமையினிகமஞ்சொல்லுங் 
கன்மமேபிரமமென்று கடைப்பிடித்தொழுகலுற்றார் . 

( க ) 
உத்தமதவத்தினாலே தாமிகவடைந்தவொப்பில் 
சித்தியினானுஞானத் திருவிழியிலாமையானும் 
புத்தியிற்றருக்குமிக்குப் 
பொருவிறந்தொளிர்சிவப்பேர்த் 
தத்துவம் போற்றார் நெஞ்சிற் சாலவுமவமதித்தார் . 

( உ ) 
வியன்றிரவியங்கொண்டன்னோர் வேட்டுமன் வேள்விவேள்விப் 
பயன்றருசிவபிரான்றாட்பத்தியைமறந்தொழிந்தார் 
நயன்படாநெறியினிங்ஙனாள் 

பலகழிக்கு நீரான் 
மயன் முதிர்ந்தனராய்ச்சாலமனத்தருக்குறுவாரானார் . 

( ங ) 
ஒழுக்கத்தாற்றவத்தாலோம்பும் வேள்வியால் யோகந் தன்னால் 
விழுப்பத்தைத்தருங்குணத்தாற்பொறுமையாற்றுறவான் மெய்ந்நூற் 
பழக்கத்தாற்சதாசாரத்தாற்சாங்கியப்பயிற்சி தன்னா 
லிழுக்கின் மந்திரத்தாற்சாபவருளினாற்பெரியம்யாமே . ( ச ) 
வாசகவாச்சியத்தையுணர்பெருவலியினாலும் 
பேசிடுஞ்சொல்லின்முட்டைப் பெரிதுநன்கொழிக்குநூலின் 
மாசு தீரறிவினாலுமகங்கள் செய்வலியினாலுங் 
காசினிதன்னிலெம்மையொப்பவர்க்காண்கிலே மால் . 
விளங்கிடுமுலகமெல்லாம் வெறும்பொயென்றுணருமாறு 
களங்கறவுணர்த்துஞானங்கலைஞர்க்குமரிதாமந்த 
வளங்கெழுஞானந்தானுங்கருமமேபற்றிமாணுந் 
துளங்கிடுநீழல் செல்வோற்பற்றியே தொடர் தல்போல . ( சு ) 


சா 


67 


ரு 0 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( 
எ 
) 


கன்மமேசித்தியெல்லாங்கொடுத்திடுங்காயந்தன்னாற் 
பன்னுவாக்கதனானெஞ்சாற்பண்ணுவானலனுயர்ந்தோர்க் 
கின்னறீர்கருமத்துண்மையறிந்தவனாகுமின்னோன் 
றுன்னிடுமிணைமற்றில்லாச்சுகத்தையெஞ்ஞான்றுமன்னோ. 
ஆதலிற்கரும நிட்டை பெற்றளப்பிலராயாழ்ந்த 
வேதபாரகர்களானோமெம்மினும்வலிமிக்குள்ளோ 
ரோதின்மற்றியாண்டுமில்லையெனவுளத்துன்னினாரம் 
மாதவர் பன்னிமாருந்தமையங்ஙன்மதிக்கலுற்றார் . 

( அ ) 
திருமகளென்னுமாதுமனத்திடஞ்சிறிதுமில்லாள் 
பொருவில்சீர்வாணியெல்லார் நாவிலும் பொருந்து நீராள் 
சுரகுருமனைவிசோமப்பிரபையைக்கௌதமப்பே 
ரிருடிதன் மனைவி தன்னையினையரென்றறிது நன்றே. 

( க ) 
பாற்றுமைம்புலத்தரான முனிவர் தம்பன்னிமாரு 
ணூற்றின் மேம்படுவோர் 

தம்மையினையரென்றறிதுநோன்பு 
போற்றுபுகணவர்சேவைபுரிதரு பெண்டிர்யாவ 
ரேற்றசீர்வசிட்டன்றேவியொருத்தியேயெமைநேர்கிற்பாள் . ( க 0 ) 
அந்தகாசுரனுக்கஞ்சியன்றுசங்கரனார் சீர்கொ 
ளிந்தமாதவவனத்திலெம்மிடத்தினிலிருத்தச் 
சந்தமங்கல நிறைந்தகௌரியுந்தணந்தாளென்னி 
லெந்தமங்கையர்தங்கேள்வர்பணிகெடத்தணந்திராதர்ர் . (கக ) 
நாம்பதிவிரதம் பூண்டே நற்குணமுடையேங்கேள்வர்க் 
காம்பணியவையேயன்றிப்பிறசெயலறியேமென்னா 
வோம்புறுவிரதசீலமுடையவம்முனிவரில்லார் 
தாம்பெரி தகந்தைகொண்டுதருக்குமிக்குற்றார்மன்னோ. (கஉ ) 
கருமமே பொருளாக்கொண்ட முனிவர்க்குங்கற்பின் மிக்க 
திருமனையார்க்குமிங்கன் சித்தத்திற்கிளர்செருக்கங் 
கொருபகற்கொருநாளேற்றமாய்மிகுந்தேறிற்றும்பர் 
நரரவர்தருக்குநோக்கிப்பொறா துளநடுக்கமிக்கார் . 

( கங ) 


உலகெலாநடத்துமாற்றலுடைய பேரீசனாயு 
நிலவுமாசாரம்யாவுநிறுவுவோனாயுமெல்லாம் 
வலியினிச்சித்தாங்காற்றுஞ்சுதந்திரனாயும்வானோர் 
தலைமைசேர்கடவுளாயுந்தனிப்பெரும்பகவனாயும் . 


( கச ) 


பிச்சாடனப்படலம் . 


ருக 


சித்தசித்தனைத்தையுந் தன்றிருமேனியாகக்கொண்ட 
வித்தகனாயுந்தானே விளங்கிடுபிரபுவாயும் 
பத்தியில் பாபாசாரம்பாற்றுவோனாயுமான்ம 
தத்துவநாதனாயுந் தடையில்பேரறிவனாயும் . 

( கரு ) 
கயிலை வீற்றிருக்குமொப்பில் கறைமிடற்றிறைவனன்னோர் 
செயலழித்தகந்தை நீக்குநெறியினாற்றேவர் முன்னாப் 
பயிலுயிர்க்குறுதியொன்று பயந்திடத் திருவுளத்து 
நயனுடையருளினாற்றானினையனநாடலுற்றான் . 

( கசு ) 
வரம்பெறுதேவதாருவனத்துவாழ்முனிவரானோர் 
பரம்பொருள்கருமமென்றும் பயனையக்கருமந்தானே 
திரம் பெறீஇக்கொடுக்குமென்றுஞ்சித்தியிற்றருக்குமிக்குப் 
புரம்பொடிபடுத்தகஞ்சீர்போற்றிலர்மறந்தொழிந்தார் . ( கஎ ) 
தருக்கின தின்மையன்றோதருமசாதனமாமன்னோர் 
பெருக்குறு செயற்குவேதப்பிரமாணமில்லையின்னுஞ் 
செருக்குடனிடம்பமென்பதீவினைக்கிரண்டுகண்ண 
யிருக்குமிங்கிவைகெடாவேலுயிர்க்கறிவுதித்தலில்லை . (கஅ ) 
தருக்கினைப்பெருக்குகின்றவந்தணர்தம்மைவன்மீ 
னிருக்குமொர்தடாகம் போற்கொண்டியாவருமஞ்சிமேவார் : 
திருக்கிளர் தருமமோங்கத்தீவினைப்பாலயாவுஞ் 
சுருக்குறவர்தருக்கைத்தொலைத்திடன் முறைநமக்கே . ( கக ) 
ஆதலான் முனிவர் முன்னரவர்கள் பத்தினிமாரெல்லாம் 
பேதுறீஇக்கற்பு நீங்கிப் பெரிதுமோகத்தினாழக் 
கோதில்சீர்வடிவமொன்றுகொண்டுபோகுவமென்றெண்ணி 
நாதர்பிச்சாடனச்சீர்வடிவொன்று நயப்பிற்கொண்டார் . (20 ) 
வரநதியோடுகூடி வயங்கு செஞ்சடையைவாசம் 
விரவுமல்லிகைமென்றொங்கலாக்கினன் வேணிமேவும் 
பொருவிலாப்பிறையைத்தாழைப்பூந்துணர்மலராச்செய்தான் 
பிரமர் தங்கபாலந்தம்மையாடியாய்ப்பிறங்கக்கண்டான் . ( உக ) 
மும்மையிற்பிரிந்தகங்கையொழுக்கினையுலகமூன்றுந் 
தம்வயமாக்குநெற்றிக்குறிகளாய்த்தயங்கச்செய்தான் 
வெம்மையைச் செய்யுநெற்றிவிழியினை விளக்கமேவ 
வம்மையொடப்பனானோன்றிலகமாயமரச்செய்தான் . (உஉ ) 


ருஉ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


ச 


அச்சுவதரனற்கம்பளன்னெனவழைக்கநின்ற 
நச்செயிற்றரவிரண்டைநகுமணிக்குழையிரண்டா 
வைச்சனன் செவியிற்சங்கின்வயங்கிடுகளத்துகஞ்சை 
முச்சகம் வியக்கக் * காலேயகமதாக்கண்டான் முன்னோன் . ( உங ) 
மங்கையர்கலசக்கொங்கைவயங்குகுங்குமம் போலன்பர் 
தங்கணெஞ்சினைவசிக்கச்சண்ணித்தநீற்றின் போர்வை 
பொங்குறுசீதவாசச்சந்தனப்பூச்சாமல்கத் 
துங்கமால்விடையுயர்த்தசோமசேகரனினைந்தான் . (உச ) 
சததளமருவுங்கஞ்சநடுவுறத்தயங்குஞ்சோதி 
விதுவின்மண்டலமதென்னவிளங்கிடக்கபாலந்தன்னைக் 
கதுமெனவிடக்கரத்திலேந்தியேவலப்பாற்கையி 
லிதமுறவொலிக்கும்யாணர்த்தமருகமெடுத்தானெங்கோன் . (உரு ) 
கடியகார்க்கோடகப்பேர்நாகத்தைக்கடியிற்காமர் 
நெடியசூத்திரமதாகவணிந்தனன் புள்ளிநீள்வாற் 
கொடியவல்லியத்தோறன்னைக்கோலநுண்டுகிலதாக்கி 
யுடையெனக்கொண்டான்யாவுமுடைமையாக்கொண்ட நம்பன் . () 
வேதத்துக்காதியாகிவிளங்குசீர்ப்பிரணவத்தைப் 
பாதத்தின் மிளிர்சிலம்பாத்தரித்தனன்பகரவொண்ணாப் 
போதத்தைக்கொடுக்கும் வாய்மைச்சுருதியைச்சரணப்போதிற் 
ராதர்க்கானந்தமூறப்பாதுகையாத்தரித்தான் . 

(உஎ) 
எந்தைதானிங்கன்கொண்ட விணையிலாதோங்குமாட்சிச் 
சுந்தரமேனியாலுந் துலங்குசீர்நீற்றிற்றீட்டுஞ் 
சந்தமெய்க்குறியினாலுந்தனிவிழிப்பார்வையாலு 
முந்து மூவுலகுமோகமூழ்கச்செய்கிற்பானானான் . 

( உ . ) 
எம்பிரானாணையாற்றால் யௌவனகுலத்துக்கெல்லா 
நம்புறுதெய்வமாநாராயணியெனுஞ்சீர்நாமக் 
கொம்பனாள் சத்தியாகிக்குலவினளவடன் மேனி 
வெம்புறுசீரையெங்ஙன்விளம்புவன்றவத்தின்மிக்கீர் . ( உக ) 
செக்கர்வானிறத்துச்சாயறிருந்துபொற்றுகிலுடுத்தான் 
மிக்கமாதவர்க்குங்காமம் விளைக்குஞ்சீருருவமைந்தா 
ளிக்குவின்மதன்றனுத்தியானத்தினிலங்குஞ்சோதி 
மிக்கபூங்கொடியேபோலவிளங்குறுகாட்சிமிக்காள் . ( 13 ) 

காலேயகம்- கழுத்தணி , 


* 


பிச்சாடனப்படலம் . 


ருங 


சாயலண்மந்தகாசபில்லவத்தானிலங்கும் 
வாயினள்சிலம்பினோசைவருவிக்கவணையாநின்ற 
தூயமென்றூவியன்னப்பறவையையிழுத்துத்தோன்றுஞ் 
சேயமென்சோதிவாய்ந்த திருப்பதாம்புயத்தண்மன்னோ. 

( ஙக ) 
சித்தசன்சீர்த்தியோடு திறற்பிரதாபந்தன்னை 
யொத்த செம்பஞ்சுதோய்ந்தவெண்ணகவொளியண்மார 
னத்திரம் பொதிந்த தூணிபோன்மெனவழகுவாய்ந்த 
மெத்தொளிமணிகொள் சங்கவியனுறுப்புடையண்மாதோ . ( ஙஉ ) 
சீருடைத்திறல் 

கொள்வேழத்து திக்கையிற்சிறப்புவாய்ந்த 
ஆருவின் சலனந்தன்னையுடையண்மிக்கொளிசெய்கின்ற 
வேருடையெகினப்புள்ளொடிலங்குசீர்ப்புளினம் போலுஞ் 
சாருமேகலைபொருந்துஞ்சகனதேசத்தண்மன்னோ. ( ஙங ) 
வழுவலுநீவிபந்தமெழில்கொண்மும்மடிப்புவாய்ந்து 
குழி தருநாபிச்செவ்விகுலவுதன்னு தரநேர்வார் " 
விழி தமக்கிலக்காகின்றதெனவெழுநாணம்விஞ்சிக் 
கழியிறக்குற்றுமேவுங்காட்சிசாறலையண்மாதோ . 

( ஙச ) 
வயிற்றுடனொட்டித்தோன்றுங்கருமைசாலுரோமவல்லி 
புயற்பெருந்தோற்றங்காட்டவதன்றலை முளைத்துப்பூத்த 
வியத்தகுபூங்கொத்தென்னவிளங்குபொற்றனத்தள்காந்தி 
நயப்புறுந்தியிற்றோன்றும் வீசியினகுபொற்றோளள் . ( நரு ) 
வரைகண்மூன்றுறப்பொருந்திமங்கலம் வாய்ந்துகற்றோ 
ருரைகளுக்கடங்காதியாணர்ச்சங்குபோன்றொளிர்கழுத்தா 
டிருநலங்கனிந்தசோதிமுகம திகாலுஞ்சீத 
மருவுவெண்ணிலவுபோலவயங்குபுன்சிரிப்புவாய்ந்தாள் . ( ஙசு ) 
காமசாகரத்திற்றோன்றுங்கதிர்கிளரதரமென்னும் 
வாமமார்பவளவாயள்வதனச்சீர்கனிந்து தூற 
லாமெனவயங்குமூக்கேரணியினிற்றூங்குமுத்தா 
ணாமவேணிலைக்கண்ணாடி போன்மெனநகுகதுப்பாள் . (ஙஎ ) 
கண்ணொளிகடிதுபாயமண்டலாகாரமாகி 
நண்ணுவபோல்விளங்குநகுமணித்தோடுபூண்டா 
ளெண்ணிலாமதனபாணங்களுக்குறுவலியையீயப் 
பண்ணுகாரணமாயோங்குங்கடைக்கணேர்ப்பணைப்புவாய்ந்தாள் . ( ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( ஙக ) 


( ச ) 


(சக ) 


அட்டமிப்பிறையைச்சாலவவமதித்திடுநுதற்கட் 
பட்டிகையொடுவயங்குந்திலகத்தள்கழுநீர்ப்பைந்தா 
ருட்பொதிந்திலங்குதம்மிலத்தினாலோவாதேவில் 
லிட்டெழுமேகந்தன்னைச்சாலவுமெள்ளாநின்றாள் . 
மதிகளொர் நூறு கோடி 

வழங்கிடுபிரபைமானப் 
புதுநிலவுமிழும்யாணர்கனிந்தபூரணமுகத்தா 
ணதிவளர்சடிலத்தெம்மானன்னுதல்விழித்தீச்சுட்ட 
சுதனை முன்போலவாக்குந்தோற்ற *மாதுமைசிறந்தாள் . 
காமவேள் முனிவர் தம்மையகப்படுத்திடுவான் கண்ட 
மாமைசேர் மொகுபோன்றுமாமாயைமயக்கும் வண்ண 
நாமவிச்சைகளனைத்து மொருவழித்தொகுத்துநல்கு 
மேமமாருருவுபோன்று மிறப்பவுமுருச்சிறந்தாள் . 
திருமகன்மாயமோக நாட்டியஞ்செயவமைத்த 
பிரதமவரங்கந்தன்னைப் பெரிதலங்கரிப்பாளானாள் 
சுரதவின்கரணமெல்லாந்தோற்று காரணமாய்மிக்க 
விரதர்யாவருக்குமிச்சைமிகவிளைவிக்கலுற்றாள் . 
மாதர்சாலின்பலீலையே வடிவெடுத்ததென்னக் 
காதலாங்கடலுட்டாழ்ந்தாடவரெலாங்களித்துத்தத்தம் 
போதமாண்டிடுமாறிங்கன்வடிவொன்று பொருந்திநின்றா 
வாதிகாராயணிப்பேர்மோகினிச்சத்தியம்மா . 
ஒருபரிக்கிரகசத்தியாகியமாயோனுற்ற 
திருவுருவதனைக்காமற்றெறுபிரான்றிருக்கண்சாத்திப் 
பெரிதுளமகிழ்ச்சிபூத்துப்பிறங்குசீர்த்தேவதாருப் 
பொருவின் மாதவவனத்துப்போதரப்புந்தி செய்தான் . 

பிச்சாடனப்படலமுற்றிற்று . 


( 
சஉ 
) 


) 


( சக ) 


(சசு ) 


தேவதாருவனப்படலம் 


விருப்பொடுவெறுப்பிலாச்சம்புமேதகு 
திருப்பயிறருப்பைசாறேவதாருவென் 
றுரைப்புறுவனத்தினையுயவலூர் தியான் 
மருக்குழலவளொடும் வல்லையெய்தினான் . 


( க ) 


* மாதுமை - அழகு . 


0 மாகு - வலை . 


தேவதாருவனப்படலம் . 


குரு 


( உ ) 


( ங ) 


( ச ) 


உய் திறமுணர்கிலாவுறுவர்காலையிற் 
செய்திடுகருமநூன்முறையிற் செய்யியர் 
மெய்திகழாசிரமத்தைவிட்டகன் 
றெய்தியவற்றமோர்ந் திறையுட்போயினான் . 
கருமமேபரமதாக்கொண்டகாமர்நற் 
பிரமசாரியர்களெம்பிரான் றன்றேசுசால் 
பொருவிலாத்திகம்பரப்புனிதக்கோலங்கண் 
டருநகைநிலவெழவயர்தந்தாரரோ . 
ஆசிரமத்தினுளுறையுமாாெழிற் 
பாசிழைச்சாயன்மாதவத்தர்பன்னியர் 
தேசினிற்கற்பினிற்சிறந்துளார்செலு 
மீசர்பேரெழிலுருவினிதுநோக்கினார் . 
தடையிலாவறிவுடைச்சம்புமோகினி 
யுடனவணேகிடாமுன்னரோர்மதன் 
றொடர்புறுமோகனகுணங்கடுன்னின 
மடமிகுமவர்கடம்மனத்தினென்பவே . 
பனவர்தம்பன்னிமார்பயிக்கமூர்த்தித 
னினியபேரெழிலுருவினிதுநோக்குகண் 
ணனியதன்வயத்தவாய் நடப்பப்பேர்கிலர் 
மனமிகவுருகிடவியப்பின் மன்னினார் . 
மறைமுடிவினிற்றிகழ்பரமன்வாணுத 
லிறைவி நாராயணியோடங்கெய்தலாற் 
குறைவில்சீர்முனிவராசிரமங்கோதகன் 
றுறுநலமுறீஇப்பரிசுத்தமுற்றதால் . 
கைக்கபாலத்தினர்விழிகள்காமுறு 
நக்கராமிவரொருநாரியோடுறீஇப் 
புக்கனரென்கொலோபுந்திகொள் குறிப் 
பிக்கண்வந்திடற்கெனவெண்ணுற்றாரரோ . 


( சு ) 


( எ ) 


( அ ) 


முனிவர் தம்பன்னியர்முடுகிவீதியி 
லனகர்தம் மெழிலுருவமைய நோக்குறும் 
வினையினராயினர் விமலரன்னுழி 
யினி துறவெழுப்பினர் தமருகத்திசை . 


( க ) 


ருகா 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( க 0) 


(கக ) 


( கஉ ) 


( கங ) 


கன்ன மூலங்களை வசிக்கக்கண்ணுத 
லின்னிசைப்படத்தமருகத்தெழுப்பிசை 
மன்னுசீராசிரமத்தைச்சாலவுந் 
தன்வசமாக்கியெவ்வழியுஞ்சார்ந்ததால் . 
சதிபடத்திருவடிபெயர்த்துந்தற்பரன் 
விதியுளியபினயம்விதம்படச்செய்தும் 
பதிவிரதத்தினிற்றருக்கும்பாசிழை 
மதிமுகத்தியர்க்குமால்வருவித்தேகினான் . 
ஒருபெரும்பிச்சகருவந்துவந்தன 
ரிருடிகள் பன்னிகாள்பயிக்கமேந்திநீர் 
விரைவின்வந் திடுகெனவிளித்தல்போலிசை 
திரையினிற்றமருகத்தெழுந்து சென்றதே . 
துடியொலிதாபதத்துறையுந்தோமில்சீர் 
மடவன நடையுடைமாதரார்செவிப் 
படுதலுங்காதன்மீதூரப்பண்வழிக் 
கடிதுசென்றண்மினர்கபாலமூர்த்தியை . 
ஒருபொழுதினுமுனருறப்பெறாதவோர் 
வரமுறுமோகனவிசையின்மாதவர் 
திருமனைக்கிழத்தியர்சித்தம்யாவையும் 
பெரிதிசைவயத்தனவாய்ப்பிறழ்ந்தவே . 
மங்கையர்கூட்டமிக்குறலின்மாரற்கா 
யெங்கணாயகன்றுடியிசையடக்கியே 
துங்கநாராயணித்தோகைமீதுகண் 
ணங்குசாத்தினன்மயலவர்க்குச் செய்யவே . 
நிருமலன்றிருக்குறிப்பறிந்தநேரிழை 
பெரிதுமாயத்திறத்துறுவர்பெண்டிர்த 
மரியகற்பழித்தனளாசைமேம்படப் 
பருவரலுழந்திவைபகர்தன் மேயினார் . 
நம்வசத்தன்றியெந்நெஞ்சநக்கனார் 
தம் வசத்தாகுவதடைட்டந்தென்பா 
ரம்மவீதததிசயமாமென்பார்குழீஇ 
வம்மினாடு துமி தன்வண்ணம்யாமென்பார் . 


( கச ) 


( கரு ) 


( கசு ) 


( கஎ ) 


தேவதாருவனப்படலம் . 


ரு எ 


(கஅ ). 


( கக) 


( உ ) ) 


நந்தம் வாள்விழிக்கிவணண்ணுநக்கனா 
ரிந்திரப்பேருருவிலக்குறாமுனம் 
புந்தியின் வலியுநல்லொழுக்கும் போனதிங் 
கெந்தமாதிரத்திலென்றறிகிலேமென்பார் . 
* சவியினையிருணனிவசிக்குந்தன்மைபோ 
லிவர்மயல்பெரிதுமெம்மறிவையீடழித் 
தவசமதியற்றிடுமாகுலங்கொடும் 
பவ்மிதின்மேலதுபார்த்திலோமென்பார் . 
யாவர்கொலறிகிலெம்பயிக்கமேற்றிட 
மேவினரொருவர் நாம் விலக்கவெண்ணுதல் 
பாவமென்பார்முறைபயிக்கமீவதே 
யாவதென்பாரினுமாய்வதுண்டென்பார் . 
அதிதியைக்கண்களானோக்கலாமென்பா 
ரதிதியினோடு பேச்சாடலாமென்பா 
ரதிதியையினிதுபசரிக்கலாமென்பா 
ரதிதிபூசையினரிலணுகுறாதென்பார் . 
மன்ற நங்கணவர்கள் வகுக்கவித்திற 
நன்று முன் கேட்டனநாமெலாமென்பா 
ரின்றுநாமையமுற்றிதன்றிறத்திவ 
ணின்றுநாடுதன்மிகைநிச்சயம்மென்பார் . 
இனையனபலமொழிந்திதயந்தேற்றியம் 
முனிவரர்பன்னியர் வீதிமுந்தியும் 
மனைகளுட்பலகணிவந்துநின்றுமப் 
புனிதர்பொற்பினைவிழியுதைய நோக்கினார் - 


( உக) 


(உஉ ) 


( உங ) 


இற்பணிமறந்தனராகியெம்பிரான் 
சிற்பரவடிவமே நோக்கிச்சேயிழைக் 
கற்பகவல்லியன்னார்கள் கண்கடா 
மற்பமுமிமைப்பிலராயினாரரோ - 


(உச ) 


தங்களுள்ளத் துறச்சாருமாதர 
மங்கணுந் திடமிகவரிமதர்க்கணார் 
செங்கையிற்பயிக்க மீந்திடற்குச் சேறல்போ 
லெங்கணாயகன்புடையெய்தினாரரோ . 


( உரு ) 


ஒளி . 


म 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( சு ) 


( உ.எ ) 


( உ.அ ) 


பண்டெலாமிம்முனிபன்னிமார்மயல் 
கொண்டழிதரநிலைமயக்கல் கூடிலாத் 
திண்டிறற்காமனச்செவ்விநோக்கிச்சேர்ந் 
தண்டவாணன் சரணம்பு தூவினான் . 
விரக்சோகம்மிகவிமலனார் புடை 
மருவியங்கவர்புரிகிறியின் மங்கையர் 
பெரிதுமால் கொண்டரோபிறங்கு மன்னவ 
ரரியபேருருவெழில்விழியினார்ந்தனர் . 
நிருமலர் பேரெழினோக்கி நீடுறப் 
பரவசமடைந்தனர்பயிக்கஞ்சிந்திடக் 
கரவளைகழலுறக்கலன்களோடுடை 
யுருவினின்றுகுதரவுருகினாரரோ, 

வேறு . 
அச்சுதனாதிவானோர்தேறருமமலவீச 
னிச்சையையெழுப்பமோகவிருங்கடற்படிந்து மீட்டுப் 
பொச்சமிலறிவெழுப்பச்சிவானந்தப்புணரிதோய்ந்தும் 
பிச்சர்களானார்கற்பிற்றருக்குமபபேதைமின்னார் . 
இந்தநீர்மையினான்மாதரிருதிறத்துணர்வுமெய்தச் 
சுந்தரமேனிவள்ளறோமிலாட்டயர்ந்து சூழ்ந்திட் 
டந்தமாமோகவாழியழுந்திடுகின்றவன்னோர் 
புந்தியைவவ்விநீங்கியப்புறம் போயினானால் . 
பாதுகைபெயர்த்திட்டையனாடலேபயின் றவ்வண்ணம் 
வீதிகடோறுமேகியையந்தேர்விருப்பினான்போ 
னாதமிக்கெழுந்துசெல்லத்துடியறைந்துறநடந்தான் 
மாதரங்கவனைக்காணார் துணுக்குற்றுவறிதுநின்றார் . 
அனிர்வசனீயராற்றவெகுளுறுநீரரம்ம 
தினையளவேனுநங்கண்விருப்பிலர்கடிதுசென்றா 
ரினையரைவிரும்பியில்விட்டெய்திய தறிவன்றென்று 
புனையிழைமாதர்யாரும்புலம்புற்றுச்சாம்பினாரால் . 
சுத்தமெய்ஞ்ஞானமேனிச்சோ திதன்பாலில்வைத்த 
சித்தமாமையறம்மைச்செலுத்திடத்தெரிவைமார்க 
ணித்தர்போந்திசையை நோக்கிப்போகிநீளிடையிலன்னோர் 
தத்துவாதீதமேனிதரிசித்தங்கணித்தாச்சார்ந்தார் . 


(உக ) 


( 51 ) 


( ஙக ) 


( ஙஉ ) 


(ஙங ) 


தேவதாருவனப்படலம் . 
பயிக்கத்துக்கென்றுவந்தெம்மறிவினைப்பலிகொண்டுள்ள 
மயக்கத்தை மாறீந்தெங்குப்போகின்றீர்மாயம் வல்லீர் 
முயக்கத்தையருளீராகிற் செலவொட்டோமெனறு முந்திக் 
கயக்கத்துப்பலநிகழ்த்திக்கபாலியைத்தடுத்துகின்றார் . ( ஙச ) 
சலமிலரானஞானசங்கரர் தருக்குமாதர் 
குலமடநாணமச்சம்பயிர்ப்புறக்கொண்டுபின்னு 
நலமிலர்போலப்போகநாரியர்காதல் கூர்தந் 
துலைமெழுகென்னவுள்ள முருகினர் தொடர்ந்து போனார் . 
காந்தசன்னிதியைமேவுமயமெனக்காமற்காய்ந்த 
வேந்தல்சன்னிதியைமேவுமிளமுலைத்துவர்வாய்வேற்கண் 
மாந்தளிர்மேனிமுத்தாகைமதிவதனமஞ்சங் 
கூந்தல் வேய்த்தோளார் சாலவசிப்புண்டுநிலைகுலைந்தார் . ( ஙசு ) 
இலைநமக்கொப்பென்றெண்ணியிறுமாந்தவிலைகொள்வேற்கட் 
குலமடமாதர்காமக்குரவையிற்படியவஞ்ச 
மலிபெருமாயை நீரான்மயக்கினன் மயக்கநீக்கி 
யலகில் சின்மயவானந்தமுயிர்க்கருளமலவள்ளல் . 

( கன ) 
பலியிடுங்கருத்துப்பொச்சாந்தருந்தவர் பன்னிமார்கண் 
மலிபெருங்காமலீலைநோக்கியே மயங்கிநிற்ப 
விலைமலிசூலத்தெந்தையீந்திலிர்பயிக்கமென்று 
சொலி நகையாடியன்னோர் துயர்தரக்கரந்து போனா 

( ஙஅ ) 
கரந்தருண்ஞானானந்தவள்ளலார்வடிவங்கண்ணுந் 
திரிந்ததம்மனமுநீங்காமரபினாற்றெரிவைமார்க 
ளரந்தையினோடு மீண்டங்கடைந்துமந் திரங்கடோறும் 
வரந்தருபணி மறந்து மயல்கோட்பட்டார் போன்றுற்றார் . ( ஙக ) 
வேலையங்க திற்புறம்போம்விழுத்தவமுனிவர்யாருங் 
காலையினிய திமுற்றி மனைப்புரிகருமமோம்பச் 
சாலுமுட்டருக்கினோடு தவவனந்தணந்தங்கெய்தி 
வாலறிவிழந்து சாம்பு மனைவியர் தம்மைக்கண்டார் . 

( 40 ) 
காண்டலுங்க தமுட்டோன்றநிகழ்ந்ததென்னென்றார்காதன் 
மாண்டசீர்மக்களிங்குப்பலிதேருவான் போல் வந்தொ 
ராண்டகையிவர்க்குமாலீந்தகன்றனனென்றாரன்னோர் 
யா ண்டையனென்றுநேடியேகமாதருந்தொடர்ந்தார் . 

( சக ) 


னான் . 


காடு 


சிதம்பரசபாநாதபுராணம் , 


( 
சஉ 
) 


போனமாதவர்கணாராயணியொடு பொருந்தியோப்பின் 
ஞானவாரிதியோர் தூயமரநிழனண்ணக்கண்டார் 
மானமுள்வெதுப்பச்சொல்வார்மதனலீலைகளினாலு 
மேனியினொளியினாலும்வியத்தகுநீரனின்னோன் . 

( சஉ ) 
வனொருமருங்குநின்றாளிணையில் பேரழகுவாய்ந்தா 
டவமயல்பெருக்கிக்கண்ணாற்சாலவும் வசிக்கின்றாளென் 
றுவமையிலிருவர்சீரையொருவருக்கொருவரோதி 
யவணனிசினந்துபோந்தாரறவுமாலடைந்துநின்றார் . ( சங ) . 
தணிவிலாவெகுளி தூண்டத்தம்முனநின்றார்தம்மை 
மணிவிழிக்கடையான்மாயவிலாசத்தான்மயக்கிநாரா 
யணிமிகுமோகவாழியழுந்திடச்செயலுமன்னோர் 
குணமிகத் திரிந்துகாமக்குரைகடற்படிந்தார்மன்னோ. ( சச ) 
கற்ற நூன்மறந்தாரோம்புந்தவவொழுக்கங்கண்விட்டார் 
மற்றிவளெனக்கெனக்கேயுரியளாமெனமாறாடிச் 
சிற்றிடைக்குறுகண்செய்யும் பெருமுலைத்தெரிவைமாட்டுப் 
பற்றுவைத்தவசரானார்காமத்திற்பழி வேறுண்டோ. 

(சரு ) 
அரன்வசமானாரந்தவெழின்மிகுமமர்செய்வாட்கட் 
டெரிவைநல்லார்களெல்லாந்திறம்பிடச்சித்தமங்கட் 
பெரிதுமம்முனிவர்யாருமரிவசமானார் பெட்பாற் 
றிருவமாவனம்வேள் சாலையீதெனத்திரிந்ததாலோ . 

( சசு ) 
இருடிகள் யாருந்தத்தமகளிரினிழுக்குற்றிங்கன் 
விரதவாசாரம் விட்டுத்துயருறவிமலமூர்த்தி 
பெரி தவண்மயக்கும்யாணர்மோகினிப்பெண்டினோடு 
விரைவினின் மறைந்தானன்னோர் வியப்பொடு துணுக்கமெய்த . (சஎ ) 


மயக்கமென்மெலவகன்றுதொல்லுணர்வெய்திமற்றக் 
கயக்கெடுமதியராயமுனிவரர்கைதவத்தாற் 
பயிக்கமேகொண்டு போந்துவிரதத்தைப்பங்கஞ்செய்த 
வயக்கருமத்தையெண்ணிமானத்தீச்சுடவெகுண்டார் . (சஅ ) 
பழியினுக்கஞ்சான் போந்து விரதத்தைப்பங்கஞ்செய்த 
விழிதகைதருக்கு நீங்கவபிசாரவிட்டிவேத 
வழியுறப்புரிதுமென்றுவல்லையிற்கலப்பை கோலிக் 
கழிசினத்தயர்ந்தார்வேள்வியெழுந்ததுகைம்மாவொன்றே . ( சசு ) 


தேவதாருவனப்படலம் . 
கரியது தன்னைக்காலாற்காலனைக் காய்ந்தசீர்த்தி 
யானுழைவிடுத்தாரையன் வெளிநின்றங்கதைக்கிழித்தே 
யுரியையுத்தரீயமாகவணிந்தனனுறுவர்காணூஉ 
வெரிவிழித்தரக்கையோமக்கனலிடையெழுப்பிவிட்டார் . ( ரு ) 
தழல் விழிச்சொரியவந்ததறுகண்வள்ளுகிர்கொள்பேழ்வா 
யுழுவையைக்கிழித்துத்தோலையுடையெனத்தரித்தானெந்தை 
யெழிலுடைச்சூனமொன்றையிருடிகளெழுப்பியேவ 
வழகுடைக்கரமற்றொன்றிலையனேற்தருளினானால் . 

( ருக ) 
உருத்தவரெழுப்பிவிட்டவுரகங்கள் சீறியெய்த 
விருப்பினாபரணமாகவுருத்திரன்றரித்தான் வெய்ய 
நெருப்பினைப்பிறப்பித்தன்னோர் விடுத்திடநிமலமூர்த்தி 
திருக்கரமொன்றிலன்னோர் திடுக்கிடவேந்திநின்றான் . ( ருஉ ) 
உறுவர்பின்னுயரநோக்கியெரியெழவிழிக்குமோர்வெர் 
தறுகண்மாபூதமொன்றைத்தழலினின்றெழுப்பிவிட்டார் 
மறமிகுந்தது விரைந்து வருதலுமொருதன்றாளா 
லிறையவன்மிதித்து நின்றானிருடிகணடுக்கமுற்றார் . ( ருங ) 
அவிசாரத்தானே செய்தவபிசாரகருமம்யாவுஞ் 
சிவனார் தம்வலியினானேசிதைந்துவீண்செயலாய்மாளத் 
தவமோகநீங்கஞானந்தலைப்பட்டு முனிவரது 
நவமாகிவிளங்குகின்றதெனவிறும்பூது நண்ணி . 

( ருச ) 
மந்திரத்தோடு சாலப்பயன்றருமாட்சித்தாய 
தந்திரக்கிரியையாவுங்கடந்த துசாற்றநின்ற 
முந்துதத்துவமாயுள்ளதனைத்திற்கும் வேறாய்மூத்த 
திந்தமெய்ச்சிவமென்றுண்மையறிந்து நன்கேத்தலுற்றார் . ( ருரு ) 
இச்சையாலெவலாந்தோற்றி நிறுத்திமீட்டொடுக்குஞான 
விச்சையோய் நமவனாதிவிமலனே நமவிளங்குஞ் 
சச்சிதானந்தரூபநமநமசம்புதாவில் 
பொச்சமார்மாயாதீத நமநமபொருவில்சோதீ . 

( ருகா ) 
மாயிருஞாலநீயே வாரியான துவுநீயே 
காய் தருமங்கி நீயேவாயுவாகாய நீயே 
பாயிரும்பரிதி நீயேபனிமதிக்கடவுணீயே 
மேயவாருயிர்கணீயே நீயலாற்பிரபுவேறியார் . 

( ருஎ ) 


உ . 


சிதம்பரசபாநாதபுராணம் : 


தக்கனார் வேள்விப்புக்கதேவர்கள் யார்க்குந்தண்ட 
மிக்குறப்புரிந்து காத்தாயந்தகாசுரன் வெகுண்டு 
திக்குளார்நடுங்கத்தீமைதிருத்திடச்சூலந்தன்னாற் 
புக்கடர்த்தவன் வணங்கப்பூதநாயகப்பேறீந்தாய் . 

( ரு அ ) 
மதத்தினாற்கயிலைவெற்பையெடுத்தவாளரக்கண்வட்கப் 
பதத்திருவிரலாலூன்றிப்பாடல்கேட்டுய்யக்கொண்டா 
* யதத்தினையிழைத்தவேள்விக்கிறையவன்றுயரவன்னாட் 
கதத்தவன்றன துவாகுத்தம்பனங்கண்கொத்தாய் . 

( ருக ) 
அகத்தினின் மறமிகுந்தங்ககங்கரித்தெழுந்துசாலச் 
சகத்தினை வருத்துந்தீயசலந்தரற்றடிந்தாயன்னான் 
மிகத்துயர்விளைத்துவாய்மைவேந்தர்க்குக்கொலை சூழ்பொல்லாப் 
பகைத்திறற்பரசுராமற்கருள்வரும்பரிசு செய்தாய் . 

( சு 0 ) 
அளவைகட்கதீதமானவுனதியலறிவினாயே 
முளமதித்துணர்வதெங்ஙன்கருமவாதனையினுற்ற 
பளகறுத்தருள்வாயென்று பழிச்சினர்முனிவர்நஞ்சைக் 
களனடைத்தமரர்க்காத்தசிவபிரான்கருணைகர்ந்தே . ( சுக ) 
வாங்கிய நுசுப்பின் வீங்குமணிமுலைமகடூஉயாக்கை 
நீங்கியம்மாயனென்பானிகரிலாவொருதொன் மேனி 
தாங்கினன்றுதித்துநிற்பச்சராசரமனைத்து நீங்கா 
தோங்குதான் சொரூபந்தன்னையுறுவர்க்குக்காட்டியோதும் . ( கூஉ ) 
தூயராமுனிவீருங்கடருக்கினைத்தொலைத்தாட்கொள்ள 
மாயநீர்மையினாலிங்ஙன்மற்றியாமாடல் செய்தே 
நேயநீர்மையினானீவிர்நிகழ்த்தியதுதி கொண்டேமெய் 
யாயநஞ்சொரூபங்காட்டி வெளிநின்றேமும்முனம்மா . -- ( கங ) 
நித்தியானந்தமேவிவாழ்கநீரேவநேர்போ 
மத்தமால்யானை ரூபமதத்தினையழித்தோமற்றைச் 
சித்திரகாய ரூபவுமதகங்காரஞ்செற்றா 
மெய்த்துநும் மோக ரூபவியாளத்தையணியாக்கொண்டேம் . ( கச ) 
நீர்படைத்துந்துங்கோபவடிவமாநெருப்பைநந்தஞ் 
சீர்படைத்திலங்குகையிற்றரித்திட்டேமுங்கடீமைப் 
பேர்படைத்தொளிருமானையங்கையிற்பிடித்தேம்பாவப் 
போர்படைத்திடும் பூதத்தைமிதித்திட்டேம்பொருமத்தாளால் ( சுரு 

அதம்- கொலை , 


அனந்தப்படலம் . 


( சசு ) 


( சு ) 


அவகன்மமகங்காரம் 

பொய்யறிவெலாமகன்றீர்ஞானச் 
சிவதன்மம் பேணியெம்பாற்பத்திமை செய்துஞானந் 
தவநன்குபெறுக நுந்தந் தருமபத்தினிகளெல்லாம் 
பவமன்ற நீங்கியுங்கட்குரியராய்ப்பயின்றுவாழ்க . 
இன்னணமருளியெங்கோன் முனிவரர்ஞானசித்தி 
துன்னிமெய்வாழ்வுகூடத்தூயவானந்தநித்த 
சின்மயநிருத்தந்தன்னைத்தெரிதரத்தரிசிப்பித்தான் 
பன்மறைமுனிவர்கண்டுசிவானந்தக்கடற்படிந்தார் . 
மோகமாசகல்ஞானம்விளங்கியொர்முடிவிலாமெய்ப் 
போகவாழ்வுடையரானமுனிவரர்பொய் தீர்சித்தப் 
பாகமார்குகையுணிர்த்தமூர்த்தியைப்பதிட்டை செய்தா 
ரோகனாய்மயக்கலுன்னியிருஞ்சிறையிடுவார்போல . 
அவநெறியகற்றிஞானவானந்தவாழ்வுகூட்டுஞ் 
சிவநெறிநிறுத்தியொப்பின் முனிவரைத்தேவதாருத் 
தவநிறைவனத்தினின்றுஞ்சாரதகணங்கள் சூழப் 
பவநெறியனுக்குமாதிபகவன்மாலொடுமறைந்தான் . 
மூவருமறிதறேற்றாமுழுமுதற்பரமன்றாரு 
காவனத்தவரையாண்டவியத்தகுகாதைசொற்றா 
நாவலர்பரவுசீர்த்திநாகர்கோனடங்காண்பாக்குத் 
தாவறவினிதுநோற்றுவரம்பெறுசரிதஞ்சொல்வாம் . 

தேவதாருவனப்படலமுற்றிற்று . 


( க அ ) 


( சுக ) 


( 60 ) 


அனந்தப்படலம் . 


( க ) 


அமரர்போற்றிடத்திருக்கயிலாயத்தையடைந்து 
கமலைகேள்வனைப்பதி செலக்கடைக்கணித்தருளிச் 
சமலருய்ந் திடத்தனிப்பெருங்கருணையங்கடலாம் 
விமலநாயகனோல்க்கமேவி வீற்றிருந்தான் . 
துங்கமேவுமால்கயிலையைத் தணந்துபோய்த்தொல்லைப் 
பொங்குபாற்கடலமளியையடைந்தொளிபொதுளுங் 
கங்கைசூடியத்தாருகவனத்திடைக்காட்டுஞ் 
சங்கை தீர்நடவசத்தனாய்ச்சார்ந்து வீற்றிருந்தான் . 


( உ ) 


காச 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


தாண்டவப்பெருங்காட்சியிற் சார்பசுபோத 
மாண்டுநித்தியானந்தயேர்கத்திடைமன்னி 
நீண்டமாயவனிட்களாதீதநேர்ந்தமர 
வாண்டுவாழ் திருமாதுகண்டதிசயமடைந்தாள் . 

( ங ) 
ஒலிவழங்குறாவிடத்துறு தீபமோரசைவற் 
றிலகு நீர்மையிற் சலிப்பறநிட்டைவீற்றிருக்குஞ் 
சலசலோசனமூர்த்தியைத்தன்னிகரனந்தன் 
பலநெடுங்கணாற்பார்த்ததிசயித்திவைபகரும் . 
உரைவழங்கிலனென்னுடன்றேவியையுற்றுப் 
பரிவினோக்கிலனெம்பிரானசைவறப்பயில்வா 
னொருபகற்கணுமுன்னியான்காண்கிலாவொருபே 
ரரியகாட்சியாம்புதுமையீதாகிடுமம்மா. 
இன்னநீர்மையினிருவருமகத்துளெண்ணுற்றுப் 
பின்னர்மாதவன்றிருமுகநோக்கியெம்பெரும 
வுன்னையாவருந்தியானமுற்றானந்தமுறுவா 
சென்னை காரணந்தியானமுற்றிருத்திநீயென்றார் . 

) 
வேறு . 
பனித்துழாய்மோலிவண்ணப்பண்ணவனவர்சொற்கேளா 
வெனக்கினியவரே கேண்மினிணையில் சீர்த்தேவதாரு 
வனத்தொருசிவபிரான் செய்மாநடங்கண்டேன்மற்றத் 
தனிப்பெருஞ்செவ்விதொட்டென்கருத்ததிற்றங்கிற்றென்றான் . ( எ ) 
விண்டிவ்வாறுரைப்பக்கேட்டவனந்தனுந்திருவுமேலோய் 
பண்டுதாருகவனத்திற்பரன்புரிநடனங்கேட்பான் 
மண்டுமாதரவுகொண்டேம்வகுத்தருளென்று வேண்டக் 
கொண்டன்மேனியனிருத்தவரலாறுகூறியிட்டான் . 

அ ) 
ஆனந்தக்கூத்தின் வாய்மையரிசொலக்கேட்டனந்தன் 
றானந்தக்கூத்துக்காணவாதரங்கொண்டான் சாலப் 
பானந்தக்கமலச்செங்கைப்பண்ணவன்பரிசோர்ந்தீச 
னூனந்திரெழுத்தோரைந்துமவன்செவியறிவுறுத்தான் . ( க ) 
வேதமந்திரங்கட்கெல்லாமாதியாய் மேலைவீடங் 
கோதுவார்க்கீயுமுத்தியொப்பிலைந்தெழுத்துமுள்ளக் 
காதலிற்பெற்றனந்தன் விடை 
கொண்டுகைலையெய்தி 
யோதுமற்றதன்றாழ்வைகியருந்தவமுஞற்றலுற்றான் . ( க ) 


அனந்தப்படலம் . 


சாரு 


காலினை புட்கொள்ளாமேயாயிரத்திரட்டிகண்ணு 
மேலுயர்த்தொளிசெய்பானுமண்டலமேவவைத்து 
நாலுபாலினுஞ்செந்தீயைவளர்த்ததனாப்பண்மேவிச் 
சால நூறாண்டுகாறுந்தவமரி துழந்தான் மன்னோ. 

( க்க ) 
அருந்தவமினைய நீராலுழந்திடுமனந்தனுள்ளக் 
திரிந் திடாநிலையையிந்தவுலகொருமூன்றுந்தேறப் 
புரிந்திடநினைந்துநாதன்விதியுருக்கொண்டுபோந்து 
பெருந்தவம்புரியுமன்னோனெ திருற்றுப்பிறங்கநின்றான் . ( கஉ) 
அஞ்சத்தினேறிப்போந்து தன்னெதிர்நிற்குமந்தக் 
கஞ்சத்தோன்றன்னைச்சேடன் கண்டனன்மதியானாக 
நெஞ்சத்திற்சிவன்றாளூன்றி நேயத்தானோற்பானானான் 
வஞ்சத்தை மேற்கொண்டங்கண்மறைமுதல்வகுக்கலுற்றான் . (கங ) 
யாதுவேண்டினை நீசேடயாருநோற்பரிய விந்த 
மாதவமுழக்காநின்றாய்வரந்தரவந்தேம் வேண்டிற் 
றோ துதியென்னவுன்னாற்கொடுப்பதற்கொல்வதன்று 
போதிநீவந்தவாறேயென்று பின்னரும்புகன்றான் . 

( கச ) 
சம்புவின்பரமானந்ததாண்டவந்தரிசிப்பான்யா 
னிம்பர்மாதவஞ்செய்கின்றேனிப்பிறப்பினிலப்பேறு 
நம்பு மெற்கெய்தாதாயினடுத்தசன்மத்து நண்ணும் 
வெம்புபாவனை தப்பாதுசித்திக்குமென்னும்வேதம் . 

( கரு ) 
அனந்தனிவ்வாறுகூறக்கேட்டிடுமயனசித்து 
மனந்தனக்கதீதமானவானந்த நடனமற்றுன் 
சினந்தவிர்தவத்துக்கெய்தப்பெறுங்கொன்மற்றதனைச்சேர 
நினைந்ததுமதியன்றென்றுநிந்தித்துமறைந்துபோனான் . ( கசு ) 
இறையவன் மறைந்துபோகவிணையில்சீரனந்தனென்பா 
னுறுதிகொண்மனத்தனாகியுக்கிர 

தவத்தைச் செய்தான் 
கறைமிடறணிந்தமேலோன்றரிசனங்கொடாமைகண்டு 
குறைசெய்து தலைகடம்மைக்கொழுங்கனலிடையோமித்தான் . (கஎ ) 
செயற்கருமுறையாலிங்ஙன்சேடன்மன் செய்யாநின்ற 
வியத்தகுதவத்தையெம்மான்கண்டுளமகிழ்ச்சிமேவி 
வயப்பெருவிடைமேல்கொண்டுமலைக்கொடியோடுந்தோன்றி 
நயப்புறத்தரிசனத்தைநாகர்கோற்கருளினானால் . 

(கஅ ) 


காசு 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
சயிலாதிமுதலாம் பூதகணம்புடைசாரத்தோன்றுங் - 
கயிலாயநாதன்றன்னைக்கண்ணுறக்காணாமுன்ன 
மெயினீங்குதலைகண் முன்போன் முளைத்தனவியாளப்புத்தே 
ளுயலானேனென்று விம்முற்றிறைஞ்சினன்று திக்கலுற்றான் . ( கக ) 
திகழிராசதகுணத்தாற்சகத்தினைச்சிருட்டி செய்துந் 
தகுதமோகுணத்தினாலேயனைத்தையுஞ்சங்கரித்து 
மிகுதருசத்துவப்பேர்வியன்குணத்தானிறுத்து 
நிகழ்திரிமூர்த்தியானநின் மலப்பொருளே போற்றி . 

( 20 ) 
ஏகமாங்ககனங்காலவுபாதியினிலங்கிவெவ்வே 
றாகவேகாணல்போலவகண்டசின்மயமாமேனி 
பாகமார்தொழிலின் பேதம்பற்றி வெவ்வேறுகொண்டு 
மோகநீங்கினருக்கென்றுமறிவேயாமுதல்வபோற்றி . (உக ) 
நிரஞ்சனபோற்றிமாயை நீரினாலுலகம்யாவுந் 
தரும்பரபோற்றிபொல்லாவாணவந்தகைவாய்போற்றி 
பரம்பொருள் போற்றியொப்பில்பசுபதிபோற்றி வீடு 
விரும்பினர்க்கருள்வாய் போற்றிவினையெலாஞ்செய்வாய் போற்றி . () 
அட்டமூர்த்திகளாயாண்டுமணித்தாகிவிளங்கியான்ற 
மட்டில் வேதாகமங்கள் பயன்படவைத்தாய் போற்றி 
கட்டழல்சொலித்தற்கேற்றகாமகாட்டத்தாய்போற்றி 
வட்டவாணுதலுக்கீந்தவாமபாகத்தாய்போற்றி . 

( உங ) 
தானவப்பிறங்கலெல்லாம் பொடிபடத்தகர்க்கத்தக்க 
மானவச்சிரமேபோற்றிகருணைவாரிதியே போற்றி 
வானவர்க்கிறைதோள்யாத்தமந்திரவிறையே போற்றி 
பானல்போற்பிறங்கநஞ்சைமிடற்றினிற்பதித்தாய்போற்றி . (உச ) 
கொடியவந்தகனென்றோதுந் திமிரநாமறக்கொதித்துக் 
கடியுமாதித்தபோற்றியரியயன்க்குபநாதர் 
முடிகளில் விளங்குஞானமுளரித்தாளுடையாய் போற்றி 
படியில்கைவல்லியப்பூங்கொடிக்கொருபற்றேபோற்றி . 
ஆயிரத்தொகை கொள்வாயாலிச்சித்தபிதற்றியந்தோ 
பேயனேன் பிழைத்தேனின்பப்பேரறிவுருவாமுன்னை 
நாயகவறிந்துபோற்றனாயினேற்கெளிதோவென்று 
பாயிரும்பணங்கொள்சேடனிவ்வாறுபழிச்சலோடும் . ( உக ) 


| 


அனந்தப்படலம் . 


காஎ 


நாரிக்கொர்பதியாமீசன்றிருவுள மகிழ்ந்துநாட்சேர் 
வேரித்தண்கமலம் போலவிளங்கருண்முகத்தாற்சேட 
யாருக்கும்புரியலாகாவிருந்தவமுழந்தாயற்றாற் 
பூரித்த மகிழ்ச்சியே மாய்ப் போந்துன் முன் வெளிப்பட்டேமியாம் . ( ) 
காரியில் கெயிற்றுப்பேழ்வாய்க்கட்செவிக்கரசகண்டோ 
ரியாருமஞ்சிடவுருத்ததிரிபுரம்படுப்பவேந்து 
மேருவென்றுரைக்குமொப்பில்வேதண்டங்குனிக்கமேனா 
ணாரியாயமைந்துசீர்த்திபடைத்தனைநாகர்போற்ற . 

( உ.அ ) 
வெண்டிரைசுருட்டுங்கங்கைநதிபெனவேணிமீது 
மண்டலவடிவமாகமணிப்பணாமுடிவிரித்தேர் 
கொண்டவாபரணமாதிகோலநம்மவயவந்தொ 
றெண்டகுபணிகள் பல்வேறாகுதிசேடவின்னும் . 

( உக ) 
ஆதிகூர்மத்தினாலுமட்டநாகங்களாலு 
மோதுமேழ்வெற்பினாலுமூனறிடற்கரிதாநந்தங் 
கோதில்சீர்வடிவாயோங்குங்குவலயந்தன்னைச்சென்னித் 
தீதுதீர்வகையொர்நீயே திடமுறப்பரித்துநின்றாய் . 

( ந 0 ) 
நிசிசரற்கிறைவன்மேனாணிகரிறன் றலைகடம்மை 
வசியினாலரிந்தோமித்தான்மற்றெமதருளை வேண்டிக் 
கசிவினாயிரமானின் சீர்த்தலைகளைக்கனலின்மாடே 
யசியினாலரிந்திட்டோமமாற்றினைய திகனீயே . 

( ஈக ) 


நீசெயுக்கிரதவங்கண்டுன்னெதிர்நினைந்த தீவா 
னாசையின் வெளிநின்றேமியாமகன்றிடேநினையெஞ்ஞான்றும் 
பேசினீதானுமெம்மைப்பிரிதராய்வேட்டபேசென் 
றீசனாரருளச்சேடனிதனைவிண்ணப்பஞ்செய்வான் . 

( ரூஉ ) 


பண்டொருதேவதாருவனத்திடைப்பத்தி நீடுந் 
தண்டுழாய்மௌலியந்தச்சதுர்முகன் முதலாந்தேவ 
ரெண்டகுமுனிவர்பூதரியாவருந்தரிசித்துய்வா 
னண்டர்நாயக நீகாட்டுமற்புதநடனந்தன்னை . 


( ஙங ) 


ஒருசிறுநாயினேனுங்கண்டிடவிழைந்தேனுன்றன் 
றிருநடங்காணா நாட்டமாயிரத்திரட்டி செவ்வே 
பரமுறக்கொணடெனுன்றன்பரமவானந்தநிர்த்தம் 
வரமுறப்போற்றாநாக்கள் பற்பலவொருங்குவாய்ந்தென் . 


(ஈச ) 


கா அ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


(ஈரு ) 


( ஙசு ) 


( ஙஎ ) 


நித்திய நடனத்துண்மையறிந்திடா திருந்து நீடும் 
வித்தைகள் பதினெட்டும்யான்மேம்படவறிந்தென் மேலா 
மத்திருநடனங்காணினல்லது செல்வனாகே 
னுத்தமகணங்களுள்ளுமொருவனாயுய்தி சேரேன் . 
நான்முகக்கடவுள்வல்லனாடுசாகித்தியத்திற் 
கூன்முகச்சங்கமேந்திகீதத்தில்வல்லன் கோல 
நீன்மலிமிடற்றினெந்தாய் நீயவையிரண்டினோடு 
மேன்மையிற்றிகழானந்தநிருத்தமும் வல்லைமேலும் . 
மானங்கைக்கொண்டஞானவாரிதிவிசுவான்மாவா 
நீநம்புற்றென்றுமாடுநீர்மையானிகரின்ஞான 
வானந்தக்கூத்தேமேலதசைவொடுதொனிகளெல்லாம் 
பானங்கைக்கீந்தோயுன்றன்பாடலொடாடலேயாம் . 
திருமிகப்பெற்றோர் மீட்டுத் திருவினைத்தேடுமாறு 
பெருவிருப்புறுதல் போலப்பிறைமுடிப்பெருமயாருக் 
தெரிதரக்காணாவுன்றன்றிருவுருக்கண்டுநாயே 
னுருகியுட்கரைகின்றேனுன்றிருநடக்காட்சியுன்னி . 
பாடுசீருலகுக்கெல்லாநாயககௌரிபங்க 
நாடுசீரணிமாவாதிசித்தியெட்டினுநன்றாகும் 
வீடுபேறதனினுஞ்சீர்மேவுநின்னடங்காட்டென்று 
சேடனாதரவினோடும்பிரார்த்தித்துத்திருமுன்னின்றான் . 
ரசர்புன்முறுவலோடுமனந்தனையினிதுநோக்கி 
நேசவாருயிர்கட்கெல்லாமானந்தரமித்தமான 
தேசுசானடமுனக்குக்காட்டுதுஞ்சேடவென்றா 
ராசைமீதூரக்கேட்டங்கனையனங்கணனுக்கோதும் . 


( நஅ ) 


( ஙக ) 


(40) 


வரம்பிலாவுயிர்களீன்றவருள்வளிரிமையவல்லிக் 
கருங்கொழுகொம்பேநாயேன்விழிகளான் முகந்துண்டாரப் 
பரங்கெழுமிந்தநன்னரிடத்தொருபரமவின்பந் 
திருந்துசீர்நடனமெந்தாய் திகழ்தரக்காட்டிடென்றான் . 


( சக ) 


பாப்பரசிங்கன்வேண்டக்கேட்டருள்பரமவள்ளன் 
மாப்பெருங்கருணைகூர்ந்துவாய்மலர்ந்தருள்வான்யாணர் 
மீப்பொலிந் திலங்குசோதிப்பணாமுடிச்சேடமேலோர் 
நாப்புகல்சீர்த்திபூண்டநாடுபேர்மனுக்கடம்முள் . 


( சஉ ) 


புண்டரீகபுரப்படலம் . 


காக 


ணையிலாவிரைவ்தப்பேரெண்டிசாமுகத்துமேவ 
வணையுமொர்நீதியைந்தாமனுவினந்தரத்திலாங்க 
ணணுகுபுநிகழாநின்றகிருத்தநல்லுகத்துஞான 
மணமலி முதற்பாதத்து வருபிரபவப்பேராண்டில் . 

( சங ) 
பரவுவைகாசித்திங்கட்சுக்கிலபக்கந்தன்னின் 
மருவிடுங்குருவாரத்திற்றசமியில் வந்து கூடு 
மிருகசீரிடத்துமேவும் புண்ணியயோகந்தன்னிற் 
பொருவிறாண்டவங்காண்பிப்பாம்புண்டரீகப்புரத்தே . ( சச ) 
மன்னுயிர்த்தொகைகளெல்லாம் வயங்குபேரருளாலீன்றுங் 
கன்னிகைப்பருவநீங்காக்கௌரிதன்கணவனிங்கன் 
பன்னிடக்கேட்டசேடன்வெளிப்படப்பரமமுத்தி 
துன்னுமிக்கயிலை தன்னினதற்குயர்வெவன் சொல்லென்றான் . ( சாரு ) 
அறிஞருக்கரசனைவனந்தனீதுரைப்பக்கேட்டு 
மறியினைக்கரத்திலேந்து மொருபெருங்கருணை வள்ளல் 
குறைவில் வேதாகமத்தும் புராணத்துங்கூறிவைத்த 
நிறைவுடைப்புண்டரீகபுரமேன்மை நிகழ்த்தலுற்றான் . (சசு ) 

அனந்தப்படலமுற்றிற்று . 


புண்டரீகபுரப்படலம் . 


க 


பரவுகால்சீத்துநிலவுகால்யாணர்நித்திலப்பருமணிவரன்றுந் 
திரைகொளேழ்கடலுமேகலையாகித்திகழ் தரபபூண்டுயிர்புரக்கு 
முரவுசால்சீர்த்திப்பெருநிலமடந்தையொருமைசான்மனத்தளாயனந்த 
மருவுபேரன்பாலெமைநினைந்தரியமாதவநெடும்பகலுழந்தாள் . ( க ) 
நெடும்பகல்கழிந்துநீணிலமடந்தைநியதியின் வழுவுறாளுஞற்றுங் 
கொடுந்தவமகிழ்ந்தேமாகி முன்குறுகிக்கொள்வரமுணர்த்து நீயென்றாந் 
தடம்புவிமடந்தை தாழ்ந்தனளெழுந்து தனிப்பெருங்கருணையங்கடலே 
மடம்படுநாயேன் விழிக்கிலக்காய் நீவந்ததேமாதவப்பேறாம் . ( 
ஆயினுநாயேனகத்துறுநினைவையடிகளுக்கெடுத்துரைக்கின்றேன் 
டாயிருங்கலைதேர்யோகிகளுடையபன்னிரண்டங்குலவிறுவாய் 
மேயதோர்சிகையினக்கிரமதனின் விமலமாநிருத்தநீபுரிதி 
நேயவென்னிதயகமலத்துமந்தநிருத்தத்தைக்குனித்திடல் வேண்டும் . ( ஈ ) 


( 
2 
) 


எ 0 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


என் மனக்கஞ்சத்தெம்பிராநீசெய்திருநடமிப்புவியாவு 
நன்னரிற்கண்டுவழிபடப்பெற்றுப்போகமுத்திகளை நன் கடைய 
வன் மலிமிடற்றோயடியனேற்கிதனையருடியென்றிரந்தனளதனாற் 
பன்மறைத்தொகைகள் பாடயாமவடனிதயத்துத்தாண்டவம்பயில்வேம் . () 
அந்தநற்கமலவிதயமதிடைபிங்கலைகளுக்கரியதாய் நடுவின் 
வந்தமெய்ப்பெரியசுழுமுனை நாடி மார்க்கத்துக்கெளியதாயவயங்கு 
முந்துமாதிருகாக்கரங்கள் கேசரமாமுயங்கிமுக்கோணமுள்ளுடைத்தாய்ச் 
சந்தவெட்டி தழ்கள் பொருந்தியேகளங்கந்தணந்துசுத்தியுமிகவுடைத்தாம் () 
பரமஞானிகளாலறிதரப்படுமப்பங்கயஞ்சச்சிதானந்தப் 
பெருமுதற்பொருளாய் விளங்குமத்துவிதப்பெற்றித்தாஞ்சிதம்பரமாக 
வுரைசெய்மற்றது தான் பரமதாய்த்தகரத்துறுபொருளாயுயர்வீடாய்ப் 
பிரமமாயதற்குக்கோசமாய்வியப்பைத்தருவதாய்ப்பிறங்கிடுமின்னும் . ( சு ) 
பேதநாற்சாலஞ்சுகோதயந்தகரவித்தைமாயாபுரப்பேர்த்தாய்ப் 
போதவப்புரத்தினுட்பொருளாகிக் கோதிலாத்தேகமாபுரமா 
யோது புண்ணியமாய்ப்பவித்திரமாகி மகத்துமாயுற்றிடுமொப்பில் 
வேதமேயாதிவித்தைபன்னெட்டுமரிற்பவிரித்துநன்குணர்ந்தோய் . ( எ ) 
பிரணவவடிவாயமிர்தமாய்மூன்றாய்ப்பிறங்கிதழ்த்தாகியவ்வியத்த 
பரசிவமாகியக்கரவடிவாய்ச்சிந்தனைக்கதீதமாய்ப்பயிலு 
மருவினதாகிவிகோசமாயட்டப்பிராசாதரூபமாய்ச்சாந்தி 
மருவி நுண்பொருளாய்ப்பழம் பொருளாகிவயங்கிடுங்கமலமற்றதுவே . ( அ ) 
தாரகமனந்தஞ்சூக்குமந்தீப்தஞ்சனாதனம் பிரணவஞ்சோதி 
பூரணவியாபிபிரமமோங்காரம் வேதமூலம்மெனப்புகன்ற 
சீருடைப்பதினோர் பிரணவநாமங்களைச்சிதேந்திரியனாய்விராகங் 
கூரிதயத்தனாகியேகணிப்போன் கோதின் முக்கோணத்தினடுவே . ( க ) 
ஒளிர்பரை மகிழநாம்புரிகின்றவுவமையிலானந்தநடன 
மெளிதினிற்கண்டு முத்தனாகின்றான் சிதம்பரமெனப்படுமிதுவே 
வளனுடைத்தேகமற்றதுநாமேதேகியாய்ப்பிரபுவாய்மன்னி 
மிளிர்குவமிங்ஙன் விளம்புவதன்றி வேதமு நடங்கண்டதிலையால் . ( க 0) 
பொருவிலாப்புண்டரீகமாபுரந்தான் போகமோக்கங்களைப்புருடர்க் 
கொருதலையாகக்கொடுத்திடுங்கைவல்லியந் தரும்பரிசினாலொப்பி 
றிருவளர்கயிலைமலையின்மற்றதுமன்சிறந்த தாற்றென்கடற்கரையில் 
வரனுடைச்சோணாட்டொளிர்புனற்பொன்னிமாநதிவளை இயததுவே . () 


0 


புண்டரீகபுரப்படலம் . 

. 


எக 


மேதகு தில்லைவனமெனும் புனிதவியன் பெயருடைத்தஃதனந்த 
தீதிலப்புரத்தினியக்கர்கந்தருவர்சித்தர்வித்தியாதரர்சுரரே 
யோது சாரணர்கின்னரரரம்பையர்களுயர்பெருநிகும்பன்மாகும்ப 
னாதியகணங்கணமதடியார்களாகமமனைத்து நன்குணர்ந்தோர் . ( கஉ ) 
சனகனேமுதலாம் யோகியரென்றும்தவம்புரிந்துறைகுவரதாஅன்று 
தினகரனென்பான் றக்கிணாயனத்தினூர்தியைத்திருப்பியெஞ்ஞான்றுங் 
கனிதருமனத்தச்சிதம்பரதலத்தைவலம்புரிந்தேகுவன்காண்டி 
யினுமதன் பெருமைபலவுளவனந்தவெடுத்தியாமியம்புதுங்கேண்மோ . 0 
மிகுபிரளயத்துங்கரையினைக்கடக்கவருணனஞ்சிடமெதுவிளையும் 
பகையொருசிறிதுமின்றியேயெவருந்தவம்புரியிடமெதுபாரிற் 
றொகுமிடமெங்குமெய்துறாச்சுகுணஞ்சுலபமாயுறுமிடமெதுமற் 
றகமகிழ்தரக்காவேரியாறென்றுமணவியேபெருகிட மெதுவே . (கச ) 
பதிவிரதத்திற்றவறிடார்மடவார்பயிலிடமெதுதொகுபுருடர் 
விதியுளியறத்தாறோம் பிடமெதுகோநிரையெலாந்தேனுவாய்வேட்ட 
திதமுறக்கொடுக்குமிடமெது மரங்கள் கற்பகதருக்களாயீண்டி 
யதிகமாப்பலனீயிடமெதுநதிகள்கங்கையாயமரிடமெதுவே . ( கரு ) 
மனிதர்களெல்லாந்தேவராய் வாழுமிடமெதுவனிதையர்தெய்வப் 
புனிதமெல்லியர்கள் விரும்புறுமழகு பொருந்துறுமிடமெதுபுடவி 
யினிது நல்லுறுதிப்பயன் மிகவுடைத்தாயிலங்கிடமெதுவியல்பாக 
வனகமேலோங்குமிடமெதுவதுபுண்டரீகமாபுரமெனவறிவாய் . (கச ) 
புண்டரீகப்பேர்பொருந்துமத்தலத்துப்பொருவிலற்புதத்திருநடன 
மண்டர்கள் முதலோர்கண்டுயவென்று மகல் கிலமாய்நனிவிளங்கி 
மண்டுபேரருளாற்புரிதருகின்றேமகிதலத்தெப்பதிதனக்கு 

[ றே . 
விண்டவிப்பெருமையனைத்து முண்டின்னும் விளம்பநின்ற துவம்மவொன் 

வேறு . 
தன்னிகர்புண்டரீகபுரத்துவாழ் தவத்தர்க்கெல்லா 
மன்வியாக்கிரபாதப்பேர்படைத்தவன்மற்றெம்பத்திக் 
குன்னையேநிகர்வானெம்மையுன்னினன் புலன் வேறின்றிப் 
பன்னெடுங்காலமாகவருந்தவம்பயிலுகின்றான் . 

(கஅ ) 
மற்றவன்யாவனென்றும்பன்னெடுங்காலமாக 
நற்றவம்யாது வேண்டி நவையறப்புரியுமென்று 
முற்று நீயறியவேண்டினுணர்த்துவ முகந்து கேட்டி 
கற்றவர் தங்கட்கெல்லாமரசனாய்க்கதித்துநின்றோய் . 

( ககூ ) 
புண்டரீகபுரப்படலமுற்றிற்று . 


எஉ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


வியாக்கிரபாதப்படலம் 


சித்தர் சாரணர்சேர்தரு 

பிறவிவேலைபிழைத்து நல் 
சுத்தமாரிமத்தொல்கிரி 

லுறுதிசேரவுனிப்பெரு 
மித்தை நீங்கி விளங்கினான் 

மறையின்வல்லபிதாக்கழன் 
மத்தியந்தின மாமுனி . ( க ) முறைவணங்கிமொழிகுவான் . ( ரு ) 
அத்தகைப்பெயரந்தண 

யோகவாதனமுற்றுறை 
னித்தலத்தினிலெம்வயிற் 

வாகை சேர்தவவத்தகே 
பத்திநன்குபழுத் துளான் 

டேகவாதனை செற்றிடற் 
புத்திரத்தவம் போற்றினான் ( உ ) காகு நற்றவமாற்றவே . ( சு ) 
நந்தநல்லருளாலவற் 

எண்ணினேனிணையில் தவம் 
கிந்தமாநிலமேத்திட 

புண்ணியப்புரமுத்தியைத் 
வந்தில்வந்துதித்தானொரு 

திண்ணமீயிறைசீர்க்கதி 
மைந்தன் வல்வினைமாற்றுவான் . ( ங ) பண்ணுமாமனுப்பன்னுவாய் . ( எ ) 
பாலனாய்வளரும்பதத் 

என்றுகூறுமிரும்புதல் 
தேலுநல்லறி வெய்தியே 

வன்றன் மாமுகமன்பொடு 
ஞாலவாழ்வினை நச்சிடான் 

நன்று நோக்கினனாடியே 
மேலைவீடுவிரும்புவான் ( ச ) யொன்றமாமுனியோ துவான் . ( அ ) 

வேறு . 
என்குலம்பவித்திரமெய்தியுய்ந்தது 
தன்பெருந்துயர்கெடத்தரணிமங்கையு 
மன்பயனடைந்தனள்யானுமாண்டன 
னுன்கருத்தருந்தவத்துறுதிகூடலால் . 

( க ) 
பலபொருள்படப்பரம்பகர்ந்தவே தமு 
மலகின் மெய்ப்பொருடெளித்தறையுமாகமக் 
கலைகளும்பரகதிக்குரிய காட்சிசே 
ருலைவினற்றவஞ்சிவார்ச்சனையென்றோதுமே . 
செய்திடுந்தவமெலாஞ்சித்திமுத்திகண் 
மெய்பெறக்கொடுத்திடவிளங்குநற்றலம் 
பொய்தவிர்ந்திலங்குமொர்புண்டரீகப்பே 
செய்துமச்சிதம்பரமெலுமத்தொல்லை நூல் . 

( கக ) 


(க ) 


J 


வியாக்கிரபாதப்படலம் . 


எரு 


( க 2 ) 


( கங ) 


( கச ) 


(கரு ) 


தேவருந்தேவர்கடம்மிற்சீர்த்திசான 
மூவருந்தொழப்படு முழுமுதற்பொரு 
டாவில்புண்டரீகமாபுரத்திற்றங்கிய 
மாவருட்பரசிவனென்னுமற்றவை . 
அந்தமில்சித்தியொடரியவீடுநற் 
சிந்தையிற்கணிப்பவர்சேரநல்குமா 
மந்திரமைந்தெழுத்தென்பமற்றவை 
புநதியிற்றெளிகவீ துண்மைபத்திர . 
ஆதலிற்புத்திரவரிய வீடுறக் 
காதலிற்புண்டரீகப்புரத்தொளிா 
வேதரூபத்தினின் விளங்கவ்வானிழற் 
சோதிலிங்கத்தினையடைத்துண்ணென . 
வேண்டியவேண்டியாங்கருளிமேன்மையோ 
டாண்டு வீற்றிருந்திடுமனாதியெண்குணக் 
காண்டகுசிவபிரானகைக்கொண்டுன்பணி 
மாண்டிடவினையருள்வழங்கும்போவென்றான் . 
தந்தையிங்ஙனமுபதேசந்தந்திட 
மைந்தனுமனத்திடங்கொண்டுமற்றவற் 
சிந்தையன்பினிற்றொழுதெய்தச்சென்றனன் 
கந்தமார்புண்டரீகப்புரததரோ . 

வேறு . 
திருத்தகுபுண்டரீகபுரததினைச்சேர்ந்தொரால 
மரத்திருமூலந்தன்னின்மன்னியசிவபிரானை 
யருத்தியிற்பணிந்துபோற்றியருச்சித்தங்கிருப்பானோர் நாள் 
விரைப்பு துமலர்கள் கொய்யவிடியன் மேவுமுனெழுந்தான் . 
வரன்முறைரிய திமுற்றிக் * கரண்டகமெடுத்துவண்பூத் 
தருமரமொன்றின் மீதுதாளுறமிதித் திட்டேறி 
விரைமலர்குற்குமேல்வைவியன்றருப்பனிநனைந்து 
சரணவழுக்குற்றுமற்றோர்பற்றிலனறரையைச்சார்ந்தான் . 
சிவசிவவென்று சொல்லிமழமுனிசேராமுன்பூ 
வெனெ திர்தோன்றிநின்றேயபயமீந்தருளியைய 
விவணெதைவிரும்பினுந்நீயீகுவமென்றாங்கேட்ட 
தவமுனிபணிந்துநாதசாற்றும்விண்ணப்பங்கேளாய் . 

கரண்டகம் - திரு பூங்கூடை 


( கச ) 


| 


(கஎ ) 


( கஅ ) 


( கக ) 


கா 


எச 


சிதம்பரசபாகாதபுராணம . 


அடியனேன்விடியுமுன்னரணையும்வைகுறுத்தொறண்மிக் 
கடிமலரினம்பறித்தல்கருதியேகொன்றைபுன்னை 
நெடியபாதிரியசோகஞ்சண்பகம்பகநீள்கோட்டுப் 
படியில் கேசரமேயாதிமரங்களிலேறும்பண்பன் . 

( 20 ) 
அரித்திரளுழுதுமூக்காலரித்திடாமுன்பூக்கொய்யும் 
விருப்பினனாதலாலேவிமல நீவழுக்காக்கால்கை 
மருப்புதுமலரின் மேவும்வழுககளை 
நோக்கச்சோதி 
பரப்பு நுண்ணோககவாகப்படைத்தருள்குறையீதென்றான் . (உக ) 
அளப்பருமறைக்குமெட்டாவனா தியம்பகவனாநீ 
வெளிப்படநின்று வேண்டிற்றுரையெனக்கொள்ளான் வேறொன் 
றுளப்பரிவாலுன் பூசைக்குறுவதே நயந்தானென்று 
களிப்பினாலிமயவல்லிபிாேரிக்கக்கருணைகூர்ந்தியாம் . 

(உஉ ) 
பத்தியெம்வயிற்பழுத்தோய்வழுக்குறாமேநின்பாதங் 
கைத்துணைவியாக்கிரத்தின் கால்கை போலாகக்கண்கள் 
சுத்தியாநோக்கவீகள் விரல்களிற்றோற்றவென்று 
சத்தியோடேகரந்தாஞ்சகலவித்தையுமுணர்ந்தோய் . 

(உங ) 
அம்முனிகையுங்காலுமங்ஙனமேவப்பெற்று 
விம்மிதமெய்தியாரும்வியாக்கிரபாதனென்னச் 
செம்மைசேருளத்தினோடுதில்லைமாவனத்தின் மேவி 
யெம்மையெப்பொழுதுமர்ச்சித்திருக்கின்றான் விருப்பின் மன்னோ. (உச )) 
ஆங்கவன் வியாக்கிரேசப்பெயரினாலாராதுள்ளத் 
தோங்குபேரன்பின் மேல்பாலொப்பில்சீரிலிங்கமொன்றைப் 
பாங்குறப்பதிட்டை செய்துபூசனைபயில்வானோர் நாள் 
வீங்கருண்மூலத்தானமேவிவீற்றிருக்குநம்மை . 
விதியுளியருச்சித்தேத்தியாதரமிகுந்தெம்முன்னர்ப் 
பதுமவாதனத்திருந்துபாவனாயோகமுற்றா 
னது பொழுததனிலன்னான மலமார்மனக்கண்ணாடிக் 
கதுமெனவெமதானந்ததாண்டவங்கதுவிற்றன்றே . 

(உக ) 
விருப்புறச்சமாதிதன்னில் வெளிப்படுபரமானந்த 
நிருத்தமென்விழிக்கிலக்காய்நேர்தரக்காண்பலென்றே 
யொருப்படுமுளத்தினாலேயோங்காரேசுரற்பதிட்டை 
யருத்தியிற்புரிந்து பூசையாற்றினன்போற்றியாண்டே . 

( உ ) 


திருகடனப்படலம் . 


எரு 


மாணாக்கரோடுகூடிமறப்பிலராகிநஞ்சீர் 
பூணாக்கொண்டொழுகுமூவாயிரமறைமுனிவர்பூமேற் 
காணாக்க வேள்வியோம்புங்காட்சியர் தம்மோடேகா 
லூணாக்கொள்சேடயோகபாவனையுற்றிருந்தான் . 

( உ.அ ) 
அப்பெயர்ப்புண்டரீகபுரத்திலானந்தக்கூத்தை 
யொப்பிலப்புலிப்பாதற்குமுனக்குங்காட்டிடு துமிந்த 
வைப்பிலிப்பிலத்துவாரவழியினான்மறைந்துபோந்து 
திப்பியமான தீர்த்தஞ்சேர்ந்த தின்மூழ்கிமன்னோ. 

( உக ) 
ஆயிரந்தலையையுங்கண்டாண்டையோரஞ்சாவண்ண 
நீயிருந்தலையைந்தோடுபதஞ்சலியாய்நேர்ந்தங்க 
ணேயிரென்றோதிநாதனேகினனிறைஞ்சியன்பாற் 
பாயிரும்பணங்கொள்சேடன்பரனருள்சிரமேற்கொண்டே . ( ங ) 
கழியுளக்காதறூண்டக்கடிதினிற்பிலத்துவார 
வழியுருத்தெரியாவண்ணமறைந்துபோய்மாசிறீர்த்தங் 
கெழுமிநற்றேகமெய்தியாவருங்கேளாய் நண்ணப் 
பழவுருத்தணந்தாண்டுற்றான்பதஞ்சலியெனவெழுந்தே . 

( ஙக ) 
வேறு . 
அனந்தனார் நோற்றுவரம்பெறுபரிசுமனையவற்கெம்பிரானங்கண் 
மனந்தவிர்ந்திலங்கு புண்டரீகப்பேர்மாபுரமாட்சியினோடு 
சினந்தவிர்புலிக்கான் முனிவரனிலையைச்செவியறிவுறுத்ததும்புகன்றா 
முனந்தனக்கெட்டாமுதல்வனத்தில்லை நடந்தருமுறையினிமொழிவாம் ...) 

வியாக்கிரபாதப்படலமுற்றிற்று . 


திருநடனப்படலம் . 


( க ) 


நாகதீர்த்தத்தினின்றெழுநாடுசீர்ப் 
போகிவேந்தன் பொருவிறவம்புரி 
பாகமாரும் வியாக்கிரபாதப்பேர் 
யோகி தன்னையுவகையொடண்மினான் . 
பாயசீர்த்திவியாக்கிரபாதப்பேர் 
மேயினானைப்பதஞ்சலி மேவுத் 
லாயிரங்கதிர்ப்பானுவையாங்கொளித் 
தேயுகூடுந் திறத்தினைபொக்கும் 7 ல் . 


( 
உ 
) 


எசு 


சிதம்பரசபாநாதபுராணம் , 


( ங ) 


(ச ) 


( ரு ) 


மேதைநீடுவியாக்கிரபாதன் மெய்ப் 
போதநோக்கிற்புரிந்துணர்ந்தீங்கிவன் 
மாதொர்பாகன்மலர்க்கழற்கன்பனென் 
ராதிசேடனிடத்தன்பனாயினான் . 
ஓகைவிஞ்சவுறுவரிருவரு 
மேகநாயகனெங்கள் விழிக்கிலக் 
காகவந்து நடந்தருமாருகஞ் 
சோகநீங்கவெனத்துணிந்தாரரோ . 
மாநடந்தரிசித்திடுமாசையா 
னூனடைந்தவுடம்பினையோம்பிலர் 
வானடைந்து மகழ்ந்து மரியயன் 
ராமயங்கவெழுந்தனித்தாணுவை : 
தங்களுள்ளத்தவிசிலிருத்தியே 
பொங்குமன்பிற்புரிந்தனர்பூசனை 
கங்குலும் பகலும் புலங்காதியே 
வெங்கொடுந்தவமாற்றுதன் மேயினார் . 
கமலமார்சிவகங்கையின்மூழ்கியு 
மமலசர்வசிவவெனவன்பொடு 
குமல நீங்கவரன் பெயர்கூறியும் 
விமலநீற்றினை மெய்யுறப்பூசியும் . 
சிற்பரன் விழித்தோன்றுந் திருவருட் 
பொற்புடைத்திருக்கண்மணிபூண்டுஞ்சீர் 
வற்கலையுடுத்துஞ்செபமாலைகொன் 
நிற்பவங்கெடவைந்தெழுத்தோதியும் . 


( சு ) 


( 
எ 
) 


( அ ) 


3 


( க ) 


பாடுருத்திரசூத்தபாராயணம் 
பீடுறச்செய்துந்தத்தம் பெயரினான் 
மாடுறப்பிரதிட்டை செய்மாலிங்க 
நாடியர்ச்சனை நன்குறவாற்றியும் . 
மூலத்தான முதல்வனையோர்ந்தறு 
காலத்துங்கமலாதிகடிகமழ் 
கோலத்தூமலர்கொண்டருச்சித்துமா 
வாலத்தண் ைெடவாழைவருச்கையே . 


( க 0 ) 


திருநடனப்படலம் . 


எஎ 


( க்க ) 


( கவி ) 


( கங ) 


நாளிகேரமுதற்ப்லநாடொறு 
நீளுமன்பினிவேதித்துநேரிலா 
வாளிருங்கதிர்ச்சூரியமண்டலத் 
தாளுமீசனடி வழிபட்டுமே . 
சிவதருப்பணஞ்செய்துந்திருந்துமெய்ச் 
சிவமிகுந்துறயோகஞ்செலுத்தியுஞ் 
சிவனுவக்குந்து திபலசெப்பியுஞ் 
சிவனடித்தொண்டர் கூட்டத்தைச் சேர்ந்துமே . 
அண்டர் நாயகனாலயம் போய்வலங் 
கொண்டிறைஞ்சியுந்தாருக்குலவடிக் 
கண்டிருந்த விருந்துங்கந்தம்பல 
முண்டுநாள்களொருசிலபோக்கியும் . 
நீரருந்திச்சிலபகனீக்கியுஞ் 
சேருங்காலுண்டுசில்பகல்போக்கியுங் 
கோரவைங்கனனாப்பண்குலவியே 
சாருறும்பகல்சிற்சில தள்ளியும் 
சிற்சில்வைகறிகழ்புனனின்றுமோர் 
சிற்சில்வைகலொர்காலினிற்சேர்தந்துஞ் 
சிற்சில் வைகல் பிராணற்சிறைசெய்துஞ் 
சிற்சில்வைகல்சிரங்கிழக்குற்றுமே . 
மாரியும்பனியுங்குளிர்வாடைமீக் 
கூருங்கூதிருந்தாங்கியுங்கோரமாய்ச் 
சேரும்வேனிலின் வெய்யிலிற் செந்நின்று 
பாரும்வானமுமேத்தப்பயின்றுமே . 
அத்துவாக்கொளொராறையுஞ்சோதித்து 
மெய்த்திடும்பசிதாகமோகம்மிகு 
சித்தசோகஞ்சரையொடுசேரிறப் 
பித்திறத்தடை யூர்மியெய்தா துமே . 


( கச ) 


( கரு ) 


(கச ) 


க 


* 


( கஎ ) 


வேறு . 


இந்திரன் முதலாந்தேவரெம்பதமெமைநீத்திந்த 
வந்தணர்தம்மைச்சாருங்கொல்லெனவையமெய்தத் 
தந்தமதுறு தியானேயொருவருக்கொருவர்தாழார் 
முந்தன்வந்தருளுகிர்த்தமென முன்னிமுயன்று நோற்றார் . 

ஊமி-- திரை 


( கஅ ) 


सा 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


. 


வேதநாயகன் மொழிந்தவேலையை நோக்கியன்னோச் 
மாதவமளப்பில்கால மருத்தியிற்புரிந்தார் மற்றம் 
மேதையர்க்கருளவேண்டிமேலவன்கைலை நீங்கிச் 
சோதிமால்விடைமேற்கொண்டங்குமையொடுங்கணங்கள் சூழ . ( ) 
தில்லைமாநகரை நோக்கித்திருந்துபேரருண்மீக்கூர்ந்து 
பல்லியவகைகள்யாவுந்தழங்கிடப்படருமேல்வைத் 
தொல்லைமாதவர்களானோரிருவர்க்குந்தொல்லோனெய்த 
லொல்லை முன்னுரைத்தல்போன்று திருச்சின்னத்துறுஞ்சீரோதை . () 
திருக்கயிலாயமேயசிவபிரான்வந்தான்றெய்வ 
மருக்குழலிமையவல்லிமணமகன் 

வந்தான் வேத 
வுரைக்கடங்காதசீர்த்தியும்பர்தம்பெருமான் வந்தான் 
கருப்பிறவியினான்மாவைக்கடப்பிக்குங்கடவுள்வந்தான் . ( உக ) 
மந்திரமைந்துமேனியாகினோன்வந்தான்வந்தா 
னந்தமிலெழுத்தைந்தானவண்ணறான் வந்தான் 

வந்தான் 
பந்தமதகற்றியாளும்பராபரன் வந்தான் வந்தான் 
வந்தனன் சம்புவென்னாவெழுந்ததுவானமீதே. 

( 22 ) 
சின்னத்தினோசையிங்ஙன்றிசையெலாம்விழுங்கித்தங்கள் 
கன்னத்தினுழையக்கேட்டகட்செவிக்கிறையுஞ்சீர்த்தி 
யன்னத்தற்குவமைகூருமம்புலிப்பாதத்தானு 
மென்னைத்தீந்தொனியீதென்றேயுசாய்த்தெளிந்திறும்பூதெய்தி . () 
அண்ணாந்துநின்று செங்கைசிரமுகுழ்த்தாடும் வேலை 
யெண்ணார்ந்தமரீசியாதியேழ்பெருமுனிவர் தாமும் 
விண்ணாளுமிந்திர தியெண்மரும் வேதன்விண்டுத் 
தண்ணாரம்மதியம்பானுச்சித்தர்கந்தருவர்சார . 

(உச ) 
தேவர்கள் பரவுசீர்த்திபடைத்தவைங்கரத்துச்செம்மன் 
மூவிருமுகத்துப்புத்தேள் முன்னெழுந்தருளவெள்ளைத் 
தூவணமேனிவாய்ந்து திசை செவிடுறத்தொனிக்குந் 
தாவில்சீர்மணிகள் சோதித்தாடி நால்கழுத்திற்பூண்டும் . (உரு ) 
திரண்டுயர்ந்தொளிர்செயாணர்த்திவளொளிமணிப்பூண்பூண்ட 
விரண்டு கொம்பினுந் தூவெள்ளையருவியினிரண்டுபாலும் 
புரண்டசைந்திலங்க வெள்ளைக்கவரிகள் புனைந்தும்பொன்செ 
யரண்டருகுதை செம்மேகமடுத்தெனவெரிநணிந்தும் . உசு ) 


ie 


குதை- சலலனை . 


திருநடனப்படலம் . 


எக 


எழில்வளரிமையமீது சிகரமேக்கெழுதன்மான 
வழகுறு * கருபங்கண்டமதற்குமேல் விளங்கக்கொண்டு 
மொழுகிடு நுரையென்றோதுமுறுமலரணிவாயேய்ந்துங் 
கெழுமுறுதடித்திற்சோதிகிளர்சிலம்படியணிந்தும் . ( உள ) 
விண்ணவர்வழுத்திவீசும்பூமழைமேனியெங்கும் 
வண்ணமாரணிகளாகப்பொருந்தியுமாட்சிமேவும் 
புண்ணியவடிவமெய்திய திட்டானமாகிப்பொன்றா 
வண்ணல்வான்கயிலையென்னவணை தருவிடையின்மீதே . ( உஅ ) 
அருட்பெருங்கடலாய் நீங்காவானந்தவடிவாயானா 
விருப்பருள்வியப்புக்கெல்லாநிலைக்களமானமேலோன் 
பரப்புசீர்வியாளப்புத்தேள்வியாக்கிரபாதனென்பார் 
தருக்கிலாவன்பிற்காற்றவெளிவந்துதான் முனின்றான் . ( உக ) 
புண் டரமூன்றினாலேர்த்தும்பொளி நுதலும் பொற்பின் 
வெண்டிருநீறுபோர்த்துவிளங்குசெம்மேனிதானு 
மண்டலப்பணங்கொடுந்திமாசுணத்தானகோதில் 
குண்டலத்திலங்கும் யாணர்க்குருமணிக்காதிரண்டும் . ( ங .0 ) 
ஆலத்திற்சிறப்புவாய்ந்தவழகுறுமிடறுஞ்சோதிப் 
பாலத்திற்செந்த நோக்கும்பானுவெண்மதியென்றோ துங் 
கோலச்சீர்விழியுமன்பரகக்கண்ணுக்கினிமைகூருஞ் 
சீலச்செஞ்சோதிமேனிவிளக்கமுந்திருச்சொலவாய்ப்பும் . ( ஙக ) 
புன்சிரிப்பொடுபொருந்துந்திருமுகப்பொலிவுமால்வே 
தன்சிரக்கோவையார்ந்து தயங்குபொன்மார்புஞ்சூல 
மன்சுடர்க்கபாலம்வாவுமான்றுடி மழுக்கோதண்ட 
மின்செயத்தரித்தேயச்சந்தெறூஉவரமிகவீகையும் . ( ஙஉ ) 
கருணையூற்றிருந்து பாயுந் திருக்கடைக்கண்ணும் வேணிச் 
சுரநதியலைப்பினாலே துயல்வருபிறைக்கொழுந்தும் 
வரனுறவுடையனாகிவாக்கிற்கண்களிற்சிரிப்பி 
னரியயன் ககுப நாதர்க்கருள்சுடர்ப்பெருமான் றன்னை . ( ங ங ) 
வலம்பெறுபரார்த்தமென்னுமளவிறந்தொளிாமணிப்பொற் 
சிலம்புபூண்டொளிரிரண்டு திருவடிப்போதுஞ்சோதி 
நலம்படுகோசிகப் பொற்பட்டின் மேற்சுற்று நல்ல 
குலம்படுமணிகொள்யாணர்கொழித்திடுகாஞ்சிச்சீரும் . ( ஙசு ) 

குபடி --இமில . . 


அ 0 


சிதம்பர சபாநாதபுராணம் . 


விளங்கிருஞானமென்னச்சுணங்குபூத்தெழுந்துவிம்மும் 
வளங்கெழுதனமென்றோதுஞ்சக்கரவாகத்தின்மே 
லிளங்கதிர்க்கமலநாளம் போன்மெனவணிந்தயாணர்க் 
களங்கறு சோதிமுத்தவெண் மணிவடக்கதிர்ப்பும் . 

( நடு ) 
வரமிகுந்தொளிருஞ்சோதிமணிகொள்கங்கணஞ்சேர்வண்மைக் 
கரமலரிரண்டும் வண்ணக்கழுத்தின் மூன்றிரேகைதம்மோ 
டொருமையுற்றொளிருமூன்றுநித்திலத்தொடையுமொப்பி 
லிருநிலவுமிழ்புன்மூரலிலங்கிடுவதனப்போதும் . 

( ஙசு ) 
இளந்தளிர்ச்சோதிவாய்ந்துவிம்பநற்கனியையெள்ளி 
வளம்படுபவளவாயும்மான்பிணைநோக்கினோடு 
விளங்குநீலோற்பலத்தை வெனறிருங்கருணையூறிக் 
கிளர்ந்து பாய்ந்துயிராம்பைங்கூழ்கிளர்விக்கும் விழியின்சீரும் . ( ங.எ ) 
கந்தநற்றாழைப்போதுஞ்சுகந்தமுங்காசில் சோதிச் 
சந்திரகலையுங் கொண்டு தயங்குதம்மில்லச்சீரும் 
வந்துமின் சூழ்ந்தாலன்னவண்ணமுமுடையளாகிச் 
சுந்தரமுறப்பின் பாலுற்றுறத்தழீஇத்தோற்றமேவ . ( ஙஅ) 
இருந்திடுமவினாபூதவிணையில்சிற்சத்தியோடு 
புரிந்தமெய்த்தவத்தாற்கண்டுபதஞ்சலிபுலிக்காலண்ணல் 
சுரந்தவானந்தவாரிப்படிந்துமெய்துளங்கவன்பால் 
விரைந்து தாழ்ந்தெழுந்துபலகாற்புளகமெய்யரும்பமிக்கே . ( ஙக ) . 
அடி பெயர்த்திடமாட்டாமற்பரவசராய்ச்சலிப்பி 
னெடுவிழிமோக்கமும்பர்நாயகனிமலஞான 
வடிவினிலழுந்தவங்கண்மன்னின ரத்தமன்னோர் 
படிதவிர்கருத்துச்சென்றவவதியார்பகரற்பாலார் . 

( 50 ) 
வேறு . 
தாவிறத்துவம்யாவுந்தணந்தொளிர் 
தேவதேவன்றரிசனசித்தியான் 
மேவுமானந்தவெள்ளத்து மூழ்கியே 
யேவுமன்பிலினையபழிச்சுவார் . 

( சக ) 
பூதம்யாவையுந்தந்தபுராதன 
வேதம்யாவும் விளம்பரும்வித்தக 
போதம்யாவும்விளக்குபுராணமெய் 
யாதிமெய்யறிவானந்தபோற்றியே . 

( சஉ ) 


அக 


(சங ) 


( சச ) 


திருநடனப்படலம் . 
பத்தருக்கெளிதாம்பர போற்றியா 
றத்துவாவுமகல்பர போற்றியோர் 
சத்தினோடசத்தான விரண்டினு 
மொத்து நிற்குமொருபொருள் போற்றியே . 

வேறு . 
செய்பவன்றானுஞ்செய்திப்பயன்கொளுவானுந்தேறி 
யெய்திடுபொருளுமாகியிலங்குமப்பொருளே போற்றி 
பொய்தவிரட்டாங்கச்சீர்யோகத்தாற்புறத்து முள்ளு 
மெய்பெறவறிஞர்காணவிளங்குமெய்ச்சுடரேபோற்றி . 
பார்முதற்குடிலையீறாய்ப்பரந்தபல்பொருளுமாகிச் 
சீருருவாதியாம்பல்குணங்களாய்ச்சேதனத்தாற் 
சார்தருகருமஞ்சாமானியஞ்சிறப்பாதியாயு 
மோர்பெயருருவமின்றியோங்குசின்மயனேபோற்றி . 
வருபிரமாதாமேயமி திமானமென்னுநான்கு 
பிரிவுகளானாய்போற்றிபிறங்குமந்திரத்தினோடு 
கிரியைபாவனை தமக்குநிலைக்களமாகிக்கிட்டுஞ் 
சொரூபனே போற்றிசூழுஞ்சொற்பதங்கடந்தாய் போற்றி . 
செய்வினை முயற்சியாலேயுயிர்த்தொகை தேடிக்காண 
மெய்பெறநின்றாய்போற்றி தியானத்தில் விளைவாய்போற்றி 
பொய்தவிர் சுவர்க்கமா திபயனெலாம்பூப்பாய் 
போற்றி 
யை தருபரையேயாதிவாக்கு நான்கானாய் போற்றி . 
பலந்தருபகுதியோடு விகுதியாய்ப்பரந்தாய் போற்றி 
புலந்தருமறிவுமற்றையறிவுமாய்ப் பொலிவாய் போற்றி 
வலந்தருதொழில்களைந்துமெய்பபின்றிவகுப்பாய்போற்றி 
நலந்தருபரமானந்தமுயிர்க்கருணாதாபோற்றி . 
சச்சிதானந்தமாகித்தயங்குமுன்னிடத்திற்றங்கி 
யிச்சகம்போக்கினோடுவருதலுற்றியலுமென்று 
மெய்ச்சிவநீயேயென்றுமேலவரறிவர்கல்லாப் 
பொச்சர்களுன்றனீர்மையறிந்துமெய்பொருந்தலெங்கே . 
நாயகநாயினே மெய்ஞ்ஞானவானந்தமேவ 
நீயெழுந்தருளிக்காட்சி புரிதந்துநின்றாய் நந்த 
மாயவல்வினைகள் யாவும்மாயமா நடங்காட்டென்று 
நேயமொடங்கட்போற்றியிருவருந்தொழுதுநின்றார் . 


(சசு ) 


( சஎ ) 


(சஅ ) 


( சக ) 


( 30 ) 


அஉ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


உறுவரிங்ஙனம் விளம்புந்து திமகிழ்ந்தொப்பின் மேலா 
மறுகுணக்குன்றமானசிவபிரானருளினீராற் 
றுறுமுவெண்ணிலவின்கற்றை திசையெலாந்துலக்கவாங்குச் 
சிறிதருணகைவழங்கித்திருவாய்விண்டருளுமன்னோ. 


( ருக ) 


எம்வயிற்பதிந்தபத்திக்கிணையிலாமுனிவர்கேண்மி 
னும் வயிற்கிளர்ந்திட்டோங்குங்கருணையாலுமையினோடுஞ் 
செம்மையிற்றோன்றிநின்றோஞ்சிரத்தையானீர்பழிச்சும் 
பொய்ம்மையிற்றணந்தஞானத்து திமாலை புனைந்துகொண்டேம் . ( 1 ) 
அடியவர் தம்மிலேவரித்துதியாய்வோரன்னார் 
படி தவிர்செல்வம்யாவுமொருங்குபெற்றுயர்கபண்பா 
லொடி தலிலுண்மை வாழ்வினோங்கவென்றருளித்தன்ம 
விடபநின்றிலங்குதாதான்மியசத்தியுடனெழுந்தான் . ( ருகூ ) 
எல்லையின்ஞானந்தானேயுருவானவீசன்ஞான 
வல்லியோடங்கணீங்கா தமர்ந்தினிதருளும் வண்ண 
நல்லருள் கொண்டான்கொண்டநன்னரச்செவ்விச்சான்றீர் 
தில்லைமாவனந்தலங்களெவற்றினுஞ்சிறந்தோங்கிற்றால் . ( ருச ) 
பரமனாராணையாற்றாற்படர்தருபணியரான 
பிரமனே முதலாந்தேவர்கூட்டமும்பிரமஞான 
வரமலி முனிவர் பூதரீட்டமுங்கீதம்வல்ல 
திருமிகுமமரர்மாதராட்டமுஞ்செறிந்தவங்கண் . 

( குரு ) 
களிமயிற் சாயல்வேய்த்தோட்கம்பகவல்லிச்செவ்வி 
யிளமுலைத்தெய்வமின்னாரீண்டிமேனோக்கலாலே 
வளிமிகுத் துலவுநீலவானமாவளாகமெல்லா 
மொளிகொளுற்பலம்வாரீசமலர்தடத்தோற்றமொத்த . ( ருசு ) 
நந்தியெம்பிரான் முழக்குந்தண்ணுமைநாதஞாலத் 
தெந்தவாருயிர்ச்செவிக்குமானந்தமயமாயெய்தத் 
துந்துபியோவாதேங்கத்தும்புருவோடுகூடி 
முந்துநாரதனச்செவ்விக்கிசைகீதமுயன்றுபாட . 

( ரு எ ) 


புகழ்விசுவாவசுப்பேர்படைத்திடும்புலமைசான்ற 
பகுதிசாலிசை நூல்வல்லான்கின்னரப்பண்கள் பன்ன 
மிகுதிசேர்விமானந்தோறும் விண்ணவர்மிடைந்துநின்று 
தொகு திசால்பஞ்சதாருப்பூமலர்தூவிவாழ்த்த . 


( 54 ) 


திருகடனப்படலம் . 

அக 
அளப்பிலானந்தத்தன்பர்சயவொலியெழுப்பவங்கண் 
வளப்படமாட்சிமேவிப்புண்ணியமயமாயின்பம் 
திளைப்புறச்சிறந்தபாணிப்பரையொடுஞ்சிவபிரானார் 
துளக்கறத்தில்லைஞானத்தூயவம்பலத்தையுற்றார் . 

( ருக ) 
திருமுடிக்கங்கைவெள்ளமலைந்துமேற்கிளரச்சீர்சால் 
பொருபுலித்தோலினாடையரையினிற்பொலிவுற்றாட 
வரையினுங்கரத்து நாகமழகுறப்பொருந்தியார்ந்து 
புரையில் சூத்திரமும்யாணர்க்கடகமுமாகிப் பொற்ப . ( கூ 0 ) 
வரைக்குப்பமானமாகுமார்பில் வாசுகியென்றோது 
முருக்கிளர் நாகம்பூணாயொளிர்தரநுதல் விபூதிக் 
குருக்கிளர்குறிகண்மூன்றுங்குலவிடச்செந்தீ நோக்கம் 
திருக்கிளர்சோதிகான்று திசையெலாம் விளக்கஞ்செய்ய . ( சக ) 
மணியின்மாண்டொளிருஞ்சோதிவயங்குதோட்டணியுமாமைப் 
பணியின் மாண்டொளிருஞ்செவ்விபடைத்தகுண்டலமுமேய்ந்திட் 
டணியின்மாண்டொளிருஞ்சோதியானனமாணவத்தீப் 
பிணியின்மாண்டுழலுஞ்சீவர்க்கருளமிர்தம்பெருக்க . (கூஉ ) 
பாசினிற்குயின்றமஞ்சீரத்தொடுகடகம்பாதத் 
தேசிறந்தொளிரயாணர்திருந்து புன்சிரிப்பானந்த 
மாசிறப்பருளப்பாதமலர்சதுரசசிரம்வாய்க் 
தாசையிற்காணுமன்பர்க்கானந்தவாழ்வுகூட்ட . 

( காங ) 
வலத்திருவடிப்போதாற்றன் முயலகன் முதுகின்மன்னி 
நிலைத்திடவாமபாதமுயர்ந்து குஞ்சிதமாய்நேர 
நலத்துடனிடசகைவாமபாதநேர்குறுக்கே நண்ணப் 
பலத்துடன் வலக்கையாணரபயமுத்திரைபரிக்க . 

( சுசு ) 
ஒளிமிகுத்துமிழ்சீர்க்காஞ்சியொலித்திடவுதரமாடே 
கிளருமும்மடிப்புமாணப்புரள் தரக்கிளர்ந்திட்டோங்கு 
முளரியைப்பரித்துமேலாய்விளங்கவோரிடக்கைமுந்து 
மளவிலப்பிரணவச்சீர்த்தமருகம்வலக்கையார . 

( சுரு ) 
விளம்பிடுதாளமூன்றினடுவணதாகிமேவும் 
வளம்படு திரச்சிரப்பேர்த்தாளத்தைமண்டலம் வாய்ந் 
துளங்களியூறத்தோற்றித்திருவடியிரண்டுமொன்றத் 
துளும்புசீரவினயங்கடோண்முதலுறுப்புத்துன்ன . ( சுசு ) 


கா 


. 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


(சஎ ) 


பரம்புசீர்ப்பதஞ்சலிப்பேர்முனிவரன்பணச்சிரத்தி 
னிரம்பொளிமணியினீராஞ்சனமுனமெடுப்பநின்றே 
விரும்புபன்மலர்கவிேவியாக்கிரபாதயோகி 
யரும்புமாதரவினாலேயருமறைத்துதியெடுப்ப . 
புண்ணியநிருத்தானந்தப்புணரியிற்படிவான் போந்த 
வெண்ணில் சத்திகளினோடுமிணை தவிர்சிவகாமிப்பேர் 
நண்ணிடுஞான சத்திநடத்திறங்காணுந்தோறும் 
பண்ணிறைமொழிவாய்விண்டுதுதித்திடப்பாங்கர்நிற்ப . 
மாயமுக்குணங்கடந்துமனமொழிக்கதீதமாகி 
நேயவைந்தொழிற்கும்வித்தாய்நியதபூரணமெய்ஞ்ஞானத் 
தூயவற்புதவானந்தசுகாதீதசொரூபம -கி 
மேயதாண்டவத்தைச்சம்புவியத்தகப்புரிதலுற்றான் . 


( காவு ) 


( சக ) 


அருள்வளர் நீலகண்டப்பொருளருட்பரையென்றோதுந் 
தெருள்கிளர்மின்னினோடுதில்லைமாவனத்தின் மேவி 
யிருண்மலந்துமியவாடுமிணையிலானந்தக்கூத்தைப் 
பெருமைசேர்நாகவேந்துபெட்டு நோக்குதல் வியப்பாம் . 


( எ ) 


அளப்பிலாமறைக்குமெட்டாவனாதியம்பரமவள்ளல் 
வெளிப்படநின்று செய்யும் வியப்புறு நடனவின்பக் 
களிப்புதவமிர்தந்தன்னைக்கண்களாஞ்சகோரந்தம்மா 
லுளப்பரிவோடுமன்னோர்தெவிட்டி டவினிதினுண்டார் . 


( எக ) 


( எ 2 ) 


உண்ணிறைந்தோங்குகின்றசிவானந்தவோதவெள்ளங் 
கண்ணிணைவழியாலோடக்கையிணை தலைமேற்கூடப் 
புண்ணியவடிவமெங்குமுரோமங்கள் பொடிபபவாக்கு 
நண்ணிடத்தழுதழுப்புநடச்சிவபோகந்துய்த்தார் . 
பரதநூலுரைக்குமாட்சியிலக்கணப்பகுதிமுற்று 
மருவவாச்சிய பேதங்களனைத்துமிக்கார்ப்பவானோர் 
விரைமலர் தூவிநின் றுமிகவுமேத்தெடுப்பவண்ணல் 
புரிநடவின்பவேலைப்புலங்களிப்புறப்படிந்தார் . 
தற்பரஞானானந்த தாண்டவங்குயிற்றுமைய 
னற்புதச்செய்யபாதகமலங்களன் பினான்ற 
பொற்புடைப்புலிக்காலண்ணல் பதஞ்சலியென்னும்போத 
நற்பெருமுனிவரானோருளத்தடமலர்ந்தநன்கே . 


( எங ) 


( எச ) 


திருநடனப்படலம் . 


எரு ) 


( எசு ) 


எழுது சித்திரவிளக்கினிடப்பாகத்தியைந்துநிற்கு 
முழுதுயிரீன்றவன்னைகரங்களாமுளரிப்போதார் 
செழுமணிக்கங்கணத்தினெழுமிசைசிவனார்கூத்துக் 
கழகுடையியமாயிற்றென் றருந்தவர் பழிச்சியிட்டார் . 
அம்பகமிமையாடாமலளப்பிலெண்குணச்சீர்வாய்ந்த 
நம்பனார் நடனந்தன்னை நயப்புடன்புறம் போலுள்ளும் 
தம்பெருமறிவாற்கண்டுசிவானந்தச்சலதிமூழ்கி 
யெம்பெருமானீகேளென்றெடுத்துவிண்ணப்பஞ்செய்வார் . 
ஒப்பில்சீர்த்தில்லையின்கணோங்குமிஞ்ஞானமன்றத் 
தெப்பொழுதும்மிவ்வண்ணமிணையிலானந்தக்கூத்தை 
யிப்புவியண்டமுய்யவெம்பிரானாடல் வேண்டுந் 
தப்பிலாவடிமைபூண்டேம் பொருட்டிது தருகவென்றார் . 
கலக்கமின் ஞானயோகக்கண்ணினர்காட்சிக்கன்றிப் 
பலப்படா நடனநீவிர்கண்டிடப்புரிந்தாம் பொல்லா 
மலக்குறும் பெறிந்திருங்கள் பொருட்டிந்தஞானமன்றி 
லுலப்பிலானந்தவாடலொழியாது புரிதுமன்னோ . 
உலக மூன்றினுமெந்நாமஞ்சிவகாமனென்றுமோவா 
மலைமகடன துநாமஞ்சிவகாமியென்று மன்ற 
விலகுகவென்றிவ்வாறு திருவருள் புரிந்தானென்ப 
வலைவிலாவடியர்க்கென்று மெளிவருங்கருணையண்ணல் . 


( எஎ ) 


( எஅ ) 


( எக ) 


கருணையேவடிவமானகௌ யொர்காமர்ஞானத் 
திருவடிவுடையமூத்தவிநாயகக்கடவுள் செவ்வேள் 
முருகவேண்முதலாயுள்ள முதற்பெருங்கணத்தர் சூழப் 
பரசிவன்றில்லைமன்றம் பிரியாது பயிலுமாடல் . 


( 40 ) 


பானிறச்சங்கமேந்தும்பவளவாய்க்கமலக்கண்ண 
னான் முகக்கடவுள் பூர்வமுதலொரு காலிரண்டென் 
றான திக்கிறைவரோடுபதஞ்சலியரும்புலிக்கான் 
ஞானமெய்த்தவனேயாதிமுனிவரர்நயப்பான்மன் 


( அக ) 


தில்லையம்பலத்திலெம்மான்றிரோதான நீங்கநின்றே 
யெல்லைதீர்கருணையாற்றாலியற்றுமானந்தக்கூத்தை 
நல்லவாதரத்தாலென்றுந் தரிசித்து நயந்து போற்றிச் 
சொல்லரும்பரமானந்தந்துய்த்தனரிருந்தாரங்கண் . 


( அஉ ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 
வரநதிமுதலாந்தீர்த்தவகைமிகுவளமைசான்ற 
பரிமளங்கமழும்பாரிசாதமே முதலாம்பஞ்ச 
தருவொடுமேனகாதியரம்பையர்தாவிறெய்வப் 
பொருவில்சீர்த்தில்லைத்தத்தங்கூற்றினாற்பொருந்தியுற்றார் . ( அங ) 
மிளிர்புலிப்பாதத்தண்ணல்வியாக்கிரகங்கரப்பேர் 
கொளுமெழிவிலிங்கமொன்றைக்குடதிசைப்பதிட்டை செய்தா 
னொளிமணிச்சுடிகைநாகர்க்கிறையதன் குடபாலோவா 
தளிமிகுமனந்தீசப்பேர்க்குறிநிறீஇயருச்சித்திட்டான் . ( அச ) 
தந்நிகர் சௌனகாதிமுனிவருந்தத்தம் பேராற் 
பன்னிடவிலிங்கமூர்த்தி பற்பலபதிட்டை செய்தார் 
மன்னுசீர்வியாக்கிரத்தாண்மாதவன்றொடர்பாற்றில்லை 
நன்னர்வான்புலியூரென்றோர்நாமமுற்றதுதவத்தீர் . 

( அரு ) 
சின்மயவியோமரூபமாயென்றுந் திகழ்தலாலே 
நன்மைசால்சிதம்பரப்பேர்நண்ணிடுந்தில்லைஞால . 
மின்னகக்கஞ்சமாகிவிளங்கலானது தான் மேலுந் 
தென்மலி புண்டரீகபுரமெனுந்திருப்பேரெய்தும் . 

( அசு ) 
தேவர்கடேவனான சிவபிரானடத்துக்கெல்லை 
மேவிடாப்பெற்றியாலேவியனடக்கிடமாமன்றந் 
தாவில்சீருடன் விளங்குந்தப்பிரசபையென்றிந்த 
மூவுலகத்துளாருமொழிந்திடத் திகழ்ந்து முந்தும் . 

- ( அஎ ) 
மூன்றினைத்தலைமேற்கொண்டமுப்பது கோடி தேவர் 
மான்றபஞ்சாக்கராங்கபட்டமாய்மருவலானுங் 
கோன்றிருக்கூத்தினென்றுமணிபெறீஇக்குலவலானு 
மேன்றவுற்சவத்தினானுமேமமன்றெனும்பேரெய்தும் . ( அஅ ) 


இந்தவைந்திருப்பேர்தம்மைச்சிரத்தையாலெவன்கணிக்கு 
மந்தமாபுருடன் மன்றவறமுதற்பொருள்கணான்கும் 
புந்தியினினைந்தாங்கெய்தும்புனிதவிப்பேர்களுள்ளே 
சிந்தைமாசறுத்தீர்தேர்மின்சிதம்பரமதிகமென்றே . 


( அக ) 


கூத்துடைப்பிரானுக்கெ ப்பில்வடிவமாய்க்கோதிலன்பர்க் 
கேத்துசீர்முத்தியீயுந்திருவெழுத்தைந்துமெங்க 
னாத்தமந்திரங்கட்கெல்லாமதிகமாமங்ஙனிந்தச் 
சீர்த்தவைந்திருப்பேர் தம்முட்சிதம்பரநாமமேலாம் . 


( 50 ) 


ஏமவன்மப்படலம் . 


அவ 


ஆரணச்சிரதில்யோகவந்தணரிதயப்போதில் 
யாரணித்திருக்கூத்தாடுமிறைவர்மற்றவரித்தில்லைக் 
காரணச்சிதம்பரத்தேகணிப்பில்பல்லுயிருமுத்திப் 
பூரணப்பெருவாழ்வெய்தத் திருநடம்புரிவரென்றும் . ( க.க ) 
எவ்வுலகத்துளாருமேத்திடப்படுதலாலுங் 
கவ்வைசேர்பாவமெல்லாங்கட்டறுத்திடுதலாலுஞ் 
செவ்விதினறத்தை நல்கிச்சிவகதிக்கூட்டலாலுந் 
திவ்வியமான தில்லைமகத்தெனப்படுஞ்சிறந்தீர் . 

( க 2 ) 
சம்புவினடனந்தன்னைத்தன்னிகரில்லாத்தில்லை 
யம்பலந்தன்னிற்கண்டு துதிக்குநரணிமாவாதி 
நம்புமெண்சித்தியோடு நண்ணருஞ்சிவசொரூப 
மும்பெறீஇவீடுசேர்வருண்மைமற்றுண்மையீதே . 

( கங ) 
நிருமலவியாபியான சிவபிரானிருத்தமன்பி 
னொருபொழுதேனுங்காணப்பெறுபவர்கடத்தற்கொண்ணாப் 
பெரியவெம்பிறவி நீந்தியவன்றிருவடிக்கீழ்ப்பேரா 
வரிய பேரின்பவாழ்வையடைகுவரறவீர்மன்ற . 

( கச ) 
அண்டர்கள் தமக்குப்போலத்திருநடந்தொழுமாறண்டி 
மண்டலத்தவர்க்கு மன்றவரந்தருமன்றவாணன் 
றண்டுளிவழங்குமேகந்தாமிடபேதநோக்கா 
வெண்டகைமுனிலீர்சாதிவிகற்பஞ்சங்கரனுக்கில்லை . ( கரு ) 
தாண்டவப்பெருமானாகுஞ்சம்புவினருளினாலே 
நீண்டவிப்புவியினன்பரளப்பிலர்பிறவி நீந்தி 
மாண்டமெய்ச்சிவப்பேறுற்றார்மற்றவர் குழுவுண்மாட்சி 
பூண்டமெய்ப்புகழொருத்தர்திருத்தொண்டு புகறுங்கேண்மின் . ( கூசு ) 

திருநடனப்படலமுற்றிற்று . 


ஏமவன்மப்படலம் . 


சரையுமாநதி 
விரவயோத்தியா 
னைருதன்னெனும் 
பொருவின்மாமனு . 


காமனேருமத் 
தோமனுக்குமந் 

தாமனுக்கெழிற் 
( க ) பூமினொத்துளாள் . 


( 
உ 
) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( அ ) 


( 
க 
) 


மேருவின்மகள் 
யாருமேத்துசீர் 
நாரியின் முதற் 
பாரியாயினாள் . 
காந்தியென்னும் பேர் 
வர்ய்ந்துளாள்புனல் 
வேந்தன்மாமக 
ளேந்துசீரினாள் . 
அன்ன நன்மனு 
மன்னனுக்கொரு 
பின்னைமாமனைப் 
பன்னியாயினாள் . 
பிரபையென்னுமுற் 
றெரிவைதன்வயி 
னைருதற்கொரு 
குரிசிறோன்றினான் . 
மற்றைமாமனைப் 
பொற்றொடிக்கணு 
முற்றுளாரிரு 
கொற்றமைந்தரே . 


முந்தைநன்மனை , 
தந்தமாமகன் 

விந்தைமிக்கருட் 
( ங ) சிந்தையொத்துளான் . 

குணங்களாற்சிறந் 
துணங்கில் சீர்த்திபெற் 

றிணங்கலார்கழல் 
( ச ) வணங்கமேயினான் . 

அங்கவன் பெயர் 
சிங்கவன்மன்பிற் 

றுங்கமைந்தரும் 
( ரு ) பொங்குசீர்த்தியார் . 

தன்மமேவுசு 
வன்மனென்பவொர் 

மன்மதன்னிகர் 
( சு ) நன்மகன்பெயர் . 

தாவில் சீர்த்திசேர் 
தேவவன்மனென் 

றோவினற்பெயர் 
( எ) மேவுமற்றவன் . 


( க 0 ) 


( கக ) 


( கஉ ) 


முந்து செய்வினையாற்காயம்வெண்ணிறமுற்றானேனுக் 
தந்தையும்ரவி திருட்டாமுதலிய வேந்தர் தாமும் 
புந்தியாலருளால் வீரத்திறலினாற்பொருவின் மூத்த 
மைந்தனையிளவேந்தாக்கன்மரபென்மனத்துட் கொண்டார் . 


கஈ ) 


மற்றஃதுணர்ந்து சிங்கவன் மனம்மனுவாந்தந்தை 
பொற்கழல்வணங்கியெந்தாய்பூமியைப்புரக்கும் வேட்கை 
யுற்றிலனரசுக்கேற்றமாணெழிலுறாமையாலே 
கொற்றவெம்பியர்க்கேயுன்றனரசினைக்கொடுத்தியென்றான் . ( கச ) 
மனுவெனும் வேந்தனானோன்மற்றது கேட்மொழாந் 
தனையனுக்கிளையரானவடு திறற்சிங்கமன்ன 
வினைவலசுவன்மன்றேவ தன் மெனென்றிசைக்குமேன்மைத் 
தனையர்கட்களித்தான் பாத்துத்தன்னரசுரிமைதன்னை . கரு ) 


ஏமவன்மப்படலம் . 


அக 


அறிவுடைச்சிங்கவன் மன்பூமியையறத்தினாற்றான் 
முறைசெயத்தம்பியர்க்குமொழிந்துதன்றாதைபொற்றா 
ணெறியினிற்பணிந்து நின்றுநிருபர்கட்கேறேசம்பு 
வுறை திருத்தலங்களெங்கும்யாத்திரை செயவுட்கொண்டேன் . ( கசு ) 
நல்விடைதருகவென்றானைருதன துகேட்டைய 
வொல்வதன்றுனக்கீதென்னத்தடுத்தனனுரைப்பக்கேளான் 
செல்வதே துணிபாக்கொண்டான்றிருமகன்றாதைமைந்தற் 
புல்லியாத்திரை செய்திங்குப்போகெனவிடைகொடுத்தான் . ( கன ) 
வெண்குட்டந்தீர்ப்பானெண்ணிவிடைபெற்றுச்சிங்கவன்மன் 
றிண்பெற்றபுடவித்தீர்த்தந்திருத்தலமெங்குஞ்சேர்ந்து 
மெண்பெற்றமறையோராசிமனு மருந்தெய்தப்பெற்று 
மண்குட்டந்தீரக்காணான்மற்றுஞ்சாந்திகளயர்ந்தான் . (கஅ ) 
அருட்சிவ தீர்த்தமெல்லாம் விதியுளியாட்டயர்ந்தான் 
றெருட்சிவஞானயோகர்க்களப்பிலதானஞ்செய்தான் 
முரட்கொடும்பாவநீக்குந்தவம்பலமுயன்றான் மூடுங் 
குருட்ட கவிருணீக்கீசன்றளிபவகுறுகிச்சூழ்ந்தான் . 

(கக ) 
பரிகாரமினையவாற்றாற்பலசெய்துங்குட்டநோய்தா 
னிரியாதுநிலவக்கண்டவிளந்திறற்சிங்கவன்மன் 
கரியாநெஞ்சழன்றுமாழ்கிக்கவன்றனனிருக்குமேல்வைச் 
சரியானேர்வேடர்சில்லோர்சடுதியிலவனைக்கிட்டி . 

( 20 ) 
மடங்கலேறனையாய் துட்டவன்றியொன்றிங்கனோடு 
முடங்கு நீயோடிக்கொல்லென்றுரைத்தனரது கேட்டன்னோன் 
கடுங்கணை சிலையிற் கோத்துமாவேறிக்கடிதுபோந்து [ போனான் . 
கொடுங்கனல் சொரிகட்பேழ்வாய்க்குரோட்டத்தைத் தொடர்ந்து 


பொன்னிறக்காயவேனங்கடுகியேபொருவில்சிங்க 
வன்மனை நீண்டதூ ரவரையிழுத்தலைத் துநேருஞ் 
சின்மயத்தடாகமொன்றிற்றுடுமெனப்பாயச்சீறி 
யன்னனுமதனைக்கொல்வானரியொடுமதிற்குதித்தான் . 


(உஉ ) 


வாவியிற்கு தித்தமைந்தன் கொம்மெனவெழுந்துவன்கட் 
டவிழிக்கேழறன்னைத்தேடி மற்றியாண்டுங்காணான் 
நூவுடைக்காயமேமவண்ணமாய்த்தோன்றக்கண்டா 
னாவியப்பிதுவாமென்றேயகன்கரைமீதுவந்தான் . 


( உங ) 


க 2 


கூடு 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


கரைக்கணங்கேறுமைந்தன்விம்மிதக்கடலுண் மூழ்கி 
யுரைக்கடங்காமகிழ்ச்சியுற்றிதுவென்கனாவோ 
புரைக்கழிமயக்கோவன்றியிந்திரசாலப்பொய்யோ 
திரைக்கடற்புவியில்யாருந்தேறரும்பு துமைத்தீதால் . (உச ) 
மனத்துயர்க்கடலைக்காணேன்மலியுடலிளைப்பைக்காணேன் 
வினைத்துடக்கதனானேர்ந்தவெண்குட்டநோயைக்கானே 
னினித்தரைக்கண்ணேயாவரெனக்கிணையென்றானங்க 
மனைத்தையும் பல்கானோக்கிவிழியிமைப் பொழிந்தானம்மா . (உரு ) 
விடற்கரு நோயைப்போக்கிங்பொன்னிறமீந்தவந்தத் 
தடப்புனலேமவண்ணமாகியே தயங்கறானு 
மடுத்ததைவாழும்புள்ளுஞ்சலசரந்தாமுமங்கேழ் 
மடற்கமலாதியாவுமாழையாயுறலுங்கண்டான் . 

( உக ) 
மற்றி திலிறங்கிமூழ்கலாலெனக்கேமவண்ண 
முற்றது மன்றவென்றுதுணிந்ததைவலம்வந்தொப்பில் 
பெற்றிசேர்பேறொன்றெய்தற்கிதுகுறியென்று பேணி 
நற்றடவிசேடந்தேர்வான்கு திரைமேற்கொடு நடந்தான் .. ( உஎ ) 
பரியினை நடத்திச்செம்மனாலுபக்கமும் பார்த்தங்கு 
வருகையிலோம தூமமலிதரமறைந்துதோன்றுந் 
திருமலிபன்னசாலையிரண்டினங்கணத்திற்றெய்வ 
விருடிகளிருவர்நிட்டையேறி வீற்றிருப்பக்கண்டான் . ( உ அ ) 
காண்டலும்பரியினின்றுமிழிந்துகைதலைமேற்கூப்பி 
மாண்டபேரன்பினாலேகோத்திரப்பேர்வாய்விண்டு 
நீண்டதண்டெனவிழுந்து நிலனுறப்பணிந்தானேயத் 
தாண்டுறையிருடிவேந்தரிருவருமாசி சொற்றார் . 

(உக ) 
அதிசயமனத்தனாகிப்பொன்னொளிபரப்பவாகக் 
துதிமலிநாவினோடுந்தொழுதெழுங்குமரரேற்றை 
மதிதருமினியவாக்காலுபசரித்தனரம்மாண்ட 
விதிவிளைவெல்லாமன்னோன் விண்ணப்பஞ்செய்தான் மன்னோ. ( ங 0 ) 
அரசிளங்குமரன்சொற்றவதிசயவிளைவைக் கேட்டுத் 
திருவுளமகிழ்ச்சிபூத்துச்சிவகங்கைமகிமையெல்லா 
முரை புரிந்தறவரேமவன்மனென்றனையற்கோர்பேர் 
பரவைசூழ்ஞாலம் போற்றக்காரணம் பற்றியீட்டார் . ( ந.க ). 


ஏமவன்மப்படலம் . 


கூக 


( 
ங 
2 
) 


( 
ஙச 
) 


சேடராதரத்தாலேவவியாக்கிரபாதர்செவ்வி 
நாடினர்தேர்ந்துமேலாஞ்சிவ தீக்கை தன்னைநாளாற் 
பீடுசோேமவன்மப்பெருந்தகைபெட்பவாற்றி 
நீடுழரைந்தெழுத்தை நெறிப்படவுபதேசித்தார் . 
அவத்தினைவிளைக்கும் பொல்லாவாணவவிருடான் வீயச் 
சிவத்துவவவியத்திபெருக்கினர்சிவனூலாற்றிற் 
பவத்துயரொழிக்குந் தீக்கைப்பெரும்பேறுபடைத்தவாற்றாற் 
றவத்திருவுடையவேந்தனிறப்பவுமேன்மைசான்றான் . ( கூசு ) 
முத்திபஞ்சாக்கரத்தை முறைமையிற்கணித்திட்டன்பான் 
மெய்த்திருமன்றவாணனடிக்கீழாதரமிகுந்து 
சுத்தமார்புலியூர்மேவியிருந்தனனிப்பாற்றொல்சீ 
ரத்தன்மாநடனங்கும்பிட்டவன்பெறுமேன்மை சொல்வாம் . ( ) 

வேறு . 
படி தவிர்வியாக்கிரபாதப்பேரனு 
முடிவில்சீர்ப்பதஞ்சலிமுனியுமோர்பக 
லடி நடுமுடிவிலாநடேசவங்கண 
னடநவில்சேவடி வணங்க நண்ணினார் . 

( ஙாரு ) 
நண்ணியமுனிவரர்நம்பர்தாண்டவங் 
கண்ணிணைகளிப்புறக்கண்டு தாழ்ந்துநின் 
றண்ணலேயிரணியவன்மற்கானந்தப் 
புண்ணிய நடனமெம்பொருட்டுக்காட்டென்றார் . 

( ஙகா ) 
அன்பர்காளும் பொருட்டரியவானந்த 
வின்பமார்தாண்டவமேமவன்மற்குத் 
துன்பெலாமகன்றிடக்காட்டுதும்மெனா 
மின்புரிமன்றிறையாடன் மேயினான் . 

( ங ) 
பாட்டியற்கூத்தனார் பரமர் பார்ப்பதி 
நாட்டியத்திறந்தெரிஞானநாயகி 
கூட்டுயிர்த்தொகையின்ப வீடுகூடுற 
வாட்டுமத்திருநடமவர்க்கியற்கையாம் . 

(ஙஅ ) 
நாட்டமானந்தநீர்பொழியநாயக 
னாட்டினிற்கிளர்ந்தபேரின்பவாழியுள் 
வாட்டிறலிரணியவன் மன்மூழ்கியே 
வீட்டினன்வினையெனவிளம்பித்தாழ்ந்திட்டான் 

( ஙசு ) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( ச ) 


( சக ) 


( சஉ ) 


இரணியவன்மகேளிவர்பொருட்டுனக் 
கருநடங்காட்டினமன்புநம் வயிற் 
பெரிதுநீயடைந்துநல்வரங்கள் பெற்றனை 
யரியவாழ்வடைகெனவமலன்கூறியே . 
முனிப்பெருவேந்தர்காண்முதிருமன்புடைத் 
தனிப்பெருமிரணியவன்மத்தாதற்குப் 
பனிப்பெருஞ்சல திசூழ்பார்வணங்கவின் 
னினிப்பெருஞ்சீரபிடேகஞ்செய்கென்றான் . 
பெருந்தவர் சிவபிரானாணைபேணியே 
யிருந்தகைவினயனாமேமவன்மற்கு 
வருந்திரைப்புவிக்கெலாமன்னனாகெனத் 
திருந்தபிடேகநாட்செய்திட்டாரரோ . 
கங்கைநீர் கொண்டபிடேகங்காசில்சீர்த் 
துங்கமாதவரிருவோருந்தூய்துற 
வங்கண்மாமனுவினுக்காட்டுமன்னுழி 
யெங்குநன்னிமித்தங்களெழுந்தசாலவே . 
மன்னுயிர்த்தொகையெலாந்தருமமார்க்கத்தைத் 
துன்னினகுடியெலாந்துன்பகன்றன 
பன்னெடுந் திசையெலாம்பரந்தபேரொளி 
நன்னறுங்குளிர்வளிநயந்துலாயதே . 
தேவருக்காகவேதிருந்து சீரவி 
நாவினாற்கொளுமரபுடையநல்லழ 
லோவறவலஞ்சுழித்தெழுந்திட்டோங்கிற்று 
நோவகன்றுயிரெலாநோன்மையுற்றவே . 
நற்றவர்பின்னர்மாஞாலவேந்தனா 
மற்றடந்தோளுடையேமவன்ம நீ 
கொற்றமொடோங்கியேவாழ்வுகூர்கெனச் 
சொற்றன ராசி மேலினையசொல்வரால் . 


( சங ) 


( சசு ) 


( 
சாரு 
) 


( சசு ) 


வேறு . 


வென்றி வேன் மன்னகேண்மோதீக்கிதர்மேன்மைசான்றோர் 
துன்றுசீர்ப்பிரமயோகவிருடிகள் சுருதிவல்லா 
ரொன்றுசீர்முப்பானூறந்தணர்களெம்முடனித்தில்லை 
மன்றமர்பெருமானாடறரிசித்திங்கிருந்தார்மன்னோ. 


(சஎ ) 


ஏமவன்மப்படலம் . 


கா 


(சஅ ) 


(சக ) 


( ரு ) 


இருந்திகொலைவேதாயாகமொன் றந்தர்வேதிப் 
புரிந்திடுவிக்கவன்னோர்தமையெலாமழைத்துப்போனான் 
றிருந்துசீர்மறையோரீரைந்தாயிரம்யாண்டு சென்றும் 
வருந்திறங்காணகில்லேமறனுடையரசரேறே . 
மலரயன் வேள்வி நீட்டித்திடுதலான் மாசில் வேள்வி 
நலனுறப்புரியுமந்தநல்வினைக்கண்ணே நின்றார் 
விலகிடப்பெறமாட்டாராய் விளம்பனமுற்றார்மன்ன 
குலமணிப்பொற்றேரூர்ந்து பிரயாகை குறுகி நீயே . 
இரணியகருப்பன்மாடேயனுமதியியையப்பெற்று 
விரதநன்ஞானயோகவிப்பிரேந்திரர் கடம்மைத் 
தருதியீண்டழைத்துவல்லேயென்றனர்தடந்தோண்மன்னன் 
புரிவனும்பணியென்றோதிப்பணிந்துதேரேறிப்போனான் . 
உலகெலாம் போற்றுஞ்சீர்த்திப்பிரயாகைதன்னையொல்லை 
வலனுடைத்திகிரிவேந்தனெய்திவான்கங்கையோடங் 
கலகில்சீர்யமுனை சேர்சங்கமம்படிந்தளப்பில்காலம் 
சொல்லருந்தவ முழந்தான் சுயம்புமற்றவன்முனுற்றான் . 
என்பெறவிரும்பிநோன்பிங்கியற்றுதியென்னமன்னன் 
றன்பெருங்குறையையன்னோற்கிறைஞ்சினன்சாற்றியிட்டான் 
மின்பிறழ்கமலப்புத்தேள் வேள்வியைநிரப்பிவல்லே 
யின்புறவந்தணாளர் தக்கிணைபலவுமீந்தே . 
எல்லை தீர்மறையீர் நீவிரிரணியவன்மனோடு 
வல்விரைந்தடைமின்றில்லைமாவனந்தன்னையென்று 
நல்விடையீந்தானென்பநற்றவமறையோர்வேந்தற் 
புல்லினர் பொற்றேரேறிச்சடுதியிற்புலியூர் வந்தார் . 
வந்திடுமந்தணாளர்க்கிரணியவன்மவள்ளன் 
முந்து சீர்முனிவரானோரிருவருமேவுமுன்னர் 
மந்திரம்பலபொன்னாலுமாமணியாலுஞ்செய்வித் 
திந்திரதிருவுநல்கியினிதுபசாரஞ்செய்தான் . 


( ருக ) 


( ரு உ ) 


( ருகூ ) 


( ருச ) 


மும்மையாயிரவர் தம்முளொருவரைக்காணான் மூத்த 
செம்மைசேர்திகிரிமன்னன்றெருமரலடையுஞ்செவ்வி 
யெம்மையுமொருவராக வெண்ணிடென்றினியவாக்கர் 
லம்மையோடப்பனான நடராசனருள் புரிந்தான் . 


( ருரு ) 


கச 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( ருசு ) 


( ரு எ ) 


மீதவத்தில்லைவாழந்தணர்செயும்வேள்வியாலு 
மோதருமறைத்தனிப்பேரோதையினாலுஞ்சூழு 
மாதிரத்தொகைவிளக்குமாண்டவேள்வித்தீயாலும் 
பாதவத்திலலை மூதூர்விளங்கிற்றுப்பாரினோங்கி . 
சிவன்றிருவடிக்கீழ்ப்பத்தி செழுமறைச்சைவநீதி 
பவன்றிருப்பூசையாதியுலகெலாம்பயின்றிட்டோங்கத் 
தவந்திகழேமவன்மச்சக்கிரவர்த்தியென்பா 
னிவந்தெழுகடற்பார்முற்றுநிகரறச்செங்கோலுய்த்தான் . 
இந்நெறியுயிர்களோம்பியிருந்தனனே மவன்மன் 
முன்னவன்க 
கனாவிற்றோன்றியவன்பெறுபேறுமுற்றும் 
பன்னிடவுணர்ந்ததேவவருமனும்பரம்புசீர்ச்சு 
வன்மனுந்தானை சூழத்தில்லைமாவனத்தையுற்றார் . 
சார்ந்ததம்பியர்கடம்முன்றபனியவடிவங்கண்டே 
யார்ந்தபேரழகுவாய்ந்தவமரரைக்கண்டாலொப்பக் 
கூர்ந்திடுவியப்பினோக்களிப்புளங்கு திகொண்டோங்கச் 
சேர்ந்து கைகுவித்துச்சென்னிசிரத்தையின் வணக்கஞ்செய்தார் . 
வணங்குபின்னவரைமன்னன்கரங்களாலெடுத்துமார்பி 
லிணங்குறப்புல்லிச்சேமம்வினாயுபசரித்தானின்னோன் 
குணங்குறிகடந்தமேலோனருளினாற்கோளார்சீயக் 
கணமபதினாயிரத்தின்வலிபெற்றுக்காட்சிமிக்கான் . 


( ரு அ) 


( ருக ) 


( கா 0) 


அளவில் பேரழகினால் வேளனங்கனாய்மறைய வென்றே 
யிளவரியேறுபோலவிளங்கிளவேந்தலான 
வொளிமிகுமேமவன்மப்பெருந்தகைதன்னையொப்பில் 
களிமயிற்சாயல்வேந்தர்கன்னியர்காமுற்றாரால் . 


( சுக ) 


குலவு பல்வளங்கொண்டண்மும்யாறுகளோடுகூடி 
நிலவுபல்வளங்கொளாழிவிளங்கிமேனிமிர்தன்மான 
வலகில்பல்வளங்கொண்டண்முமரசகன்னியரோடொன்றி 
யுலகமன்னவர்கோனானோனவனிமேல்விளக்கமுற்றான் . 


( சுஉ ) 


வளங்கெழுமேமமன்றவாணர்பேரருளினாலே 
விளங்குசீரணிமாவா திசித்திகளெட்டும் வீறா 
ரிளங்கிளரரியேறன்ன்விரணியவன்மன் றன்னைக் 
களங்கறவொருங்குவந்து கலந்தனநிலந்தன்மாடே . 


( 
காங 
) 


( காங ) 


ஏமவன்மப்படலம் . 


சித்திசாரோமவன்மன்றிங்கள்வாண்முகத்தாண்மந்தன் 
புத்திரியானசீர்த்திச்சித்திரைபுகரில்வேற்கண் 
வித்தகமயன்குமாரிசுமித்திரைவிறற்குபேரன் 
பத்திசாறவத்தாற்பெற்றபழிப்பில்சீர்க்குந்தியென்பாள் . 

( சச ) 
புனற்பெருவேந்தனீன்றபொம்மல்வெம்முலைவசந்தி 
பனிக்களியமுதமூற்றும்பான்மதிபயந்தவாட்கட் 
டனிக்கண்மாமலர்க்கொம்பன்னவிபுலையத்தழல்பயந்த 
குனிக்கும் வின்னுதற்காரோ திச்சுலோசனையெனும்பேர்கொண்டாள்.சுரு 
பருதியின் மகளாம்யாணரிராதையப்பழிப்பில்சீர்த்தி 
நிருதியின்மகமுேத்தவாணகைநியதியென்பாள் 
பொருதிறற்பவனனீன்றபொற்றடமுலைச்சீராசை 
திருமயித்திரி மந்தாரமஞ்சரித்திருமாதன்றே. 

(சுசு ) 
மாசில்வாசுகிப்யந்தபத்திரையெனும்பேர் மங்கை 
தேசுடைச்சங்கபாலன்றிருமகள் சுபத்திரைப்பெண் 
ணாசில்வேள்பயந்தமாமைமால திமதுவினன்பா 
போசில்சீர்த்தங்கையானமாதவியெனும்பேரோய்ந்தாள் . 

( காஎ ) 
வருடபர்வங்களீன்றவித்தரைவிசாலவக்கி 
திருநிகர்வரோணிமிக்க திறல் கொளாயுடன் றன்றங்கை 
பொருவில்சீர்ச்சாமையோடு புகழ் விசுவாவசுப்பேர் 
மருவினோன் புதல்விசாயையெனுமிளிர்வடிவேற்கண்ணாள் . (கஅ ) 
நற்குலக்கன்னிமார்களெனைப்பிறரையுநன்னாளாற் 
பொற்புடையியங்களேங்கக்கடிமணம்புரிதந்திட்டா 
னற்புடன்மகம்பல்வேட்டேயறப்பகையாகிவாழும் 
பற்பல தீபமன்னர்பகைகெடப்பொருதான் மன்னோ. 

( சுக ) 
திறன் மிகுமாபத்தம்பரொசெயத்தம்பற்சேர்ந்தே 
யறமிகப்பொருதுவாகைமாலிகைமலைந்தானன்றே 
யிறை நடராசமூர்த்திக்கியாவருமிறும்பூதெய்த 
மறைசிவ நூலாற் செல்வவிழவெலாமலியச்செய்தான் . 
சின்மயமானவம்மைசிவகாமித்தேவியார்க்கு 
நன்மைசாலுற்சவங்களனைத்து நன்னூலாலேம 
வன்மனார் புரிந்தாரோர்பேர்மாழையின் வண்ணந்தந்த 
தன்மையாலிட்டாரோமசரசெனச்சிவகங்கைக்கே . 

( எக ) 


( எ 0) 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( எஉ ) 


( எங ) 


( எச ) 


( எரு ) 


இன்னணம்பணிகளன்பானியற்றிடுமேமவன்ம 
மன்னவர்பெருமானுக்கு நடராசப்பெருமான்மாண்பார் 
வின்மலிபுட்பகப்பேர்விமானத்துக்கிணையாம்யாணர் 
துன்னுசந்திரகநற்பேர்ச்சோதிநீள்விமானமொன்றும் . 
வாடுதலின்றியென்றுநறுமணங்கஞற்றும் வண்சீ 
ரேடவீழ்கழுநீர்ப்பூவுமமிர்தமாலையுமிருஞ்சீர் 
கூடுநீள் சிலையுமம்புக்கூடுநன்னவவிதங்கொள் 
பாடுசான்மணிகொளாரப்பரம்பொளிவடமற்றொன்றும் . 
மாளுதளில்லாயாணர்மணிகொள்கங்கணமும்வாய்ந்த 
காளகூடப்பேர்வாளுங்கருணையாலளித்தானென்ப 
வாளுடைவியாக்கிரோசரருளினாற்புலிக்காலண்ணல் 
வாளுடைமன்னவற்குவயப்பெருங்கொடியொன்றீந்தான் . 
அருளுடைப்பதஞ்சலிப்பேரறிஞர்கள் கோமான்மாண்பாற் 
றெருளுடைத் திகிரிமன்னற்கவனியைத்தாங்குந் திட்பம் 
வரனுறக்கொடுத்தான் வேந்தன்வசுந்தரைநகர்களிற்போ 
லுருளுடைத்தடந்தேர்வானமீதுமுய்த்தாடியுற்றான் . 
சக்கரவாளந்தொட்டுப்பூமிசக்கரத்தின் காறுந் 
தொக்கபல்சனங்களெல்லாந்துன்பொரீஇநடராசன்சீர் 
மிக்கபாதாரவிந்தப்பத்தியின் விளங்கியோங்கப் 
பொக்கநீங்கிடமாஞாலம் பொதுநீக்கிப்புரந்தானம்மா . 
விலைவரம்பறியலாகாமணிகளினாலுமிக்க 
நிலவுசெம்பொன்னினாலுநிருத்தர்சன்னிதியிலெட்டைத் 
தலைமிசைக்கொண்ட நூறு துலைகொளும்புருடதானம் 
பலவிசேடங்கொடானவகையொடும் பணினான் மன்னன் . 
மீதலத்தேவரோடுபூதலத்தேவர்விஞ்சு 
மாதரத்தாரவேள்வியளப்பிலசெய்தானென்று 
மாதனத்தியாத்திரோற்சவத்தினைச்சிவகாமிக்கு 
நாதனற்புதநடேசமூர்த்திக்கு நயப்பிற்செய்தான் . 
முருகவேளெனச்சீர்வாய்ந்து முதுக்குறைவுடைய நூறு 
திருமகார்தம்மைப்பெற்றுச்சீருடையயோத்தியாதி 
வரமிகுதேயந்தோரமனுநெறியோம்பவைத்தான் 
விரிகடற்புவியாள் வேந்தர்வேந்தனாமேமவன்மன் . 


( எசு ) 


( எஎ ) 


( எ அ ) 


( எசு ) 


கா 


( 10) 


தீர்த்தவிசேடப்படலம் . 
அந்தநற்குமரரானோரனை வருமளப்பில்சீர்த்தி 
யிந்திரச்செல்வமெய்தித்தாமுறையிடங்கடோறு 
முந்தனற்புதநடேசமூர்த்தியைப்பதிட்டை செய்தார் 
சந்ததிக்குழுவினோங்குந்த பனியவன்மனென்பான் . 
இம்முறைவிதியாற்பூசைநடராசப்பிரானுக்கென்றுஞ் 
செம்மையிற்புரிவித்தன்பாற்சிவதன் மந்தவந்தியான 
மம்மமிக்குஞற்றி 

நல்லவிராகமுற்றரியஞானங் 
கைம்மிகத்தூக்கியாடுங்கழலின்கீழ்க்கலந்தொன்றானான் . 
இச்சுபசரிதந்தன்னைச்சிரத்தையினினிதுதேரு 
மெய்ச்சிவபத்தரானோர்க்களப்பில் சங்கரராமேலாஞ் 
சச்சிதானந்தநித்ததாண்டவாடேசரானோர் 
துச்சவல்வினைகணீக்கிச்சுகானந்தம் வழங்கநன்றே . 


( 
அக 
) 


( அ 2 ) 


வேறு . 


பதஞ்சலியிரணியவன் மன்பாய்புலிப் 
பதஞ்சலிப்பறப்பெறுமுனிவன் பார்த்துய 
விதஞ்சலிலம்புனைவிமலர்செய்ந்நட 
விதஞ்சொலினாமினித்தீர்த்தம் விள்ளுவாம் . 

ஏமவன்மப்படலமுற்றிற்று . 


( அங ) 


தீர்த்தவிசேடப்படலம் , 


(க ) 


திகழ்சிதம்பரமகிமையுந்தாண்டவத்திறமு 
மகிழ்வொடிங்குநீவாய்மலர்ந்துரை செயக்கேட்டியா 
முவகையங்கடற்படிந்தன முரைமனங்கடந்து 
மிகுசிதம்பரதீர்த்தமான்மியமுணர்விருப்பேம் . 
ஆதலானமக்கருந்தவர்க்கரசவத்தில்லை 
மாதலத்துள தீர்த்தங்களனைத்துங்கொண்மகிமை 
போதமேவுறத்தனித்தனிபுரைதபவிரித்திங் 
கோதுவாயெனமுனிவரர்வசிட்டன்கேட்டுரைக்கும் . 
நன்றுநன்று நீர்கேட்டதுமுனிவிர்காணன்கு 
துன்றி மேம்படுமறம்பொருளின் பொடுதூய்மை . 
யொன்று வீட்டினையுதவியெவ்வுலகுக்குமினிதான 
நின்ற தீர்த்தமான்மியமுமக்கியம்புது நெறியால் . 


( உ ) 


( ங ) 


கூவ 


சிதம்பரசபாநாதபு 


வேறு . 


தில்லைமாவனத்திற்பாவமனுக்கிடுஞ்சிவ தீர்த்தங்கள் 
பல்லவுண்டவற்றின்மிக்கபிரசித்திபடைத்துமாண்பார் 
"சில்ல தீர்த்தங்கள் கொண்டமான்மியந்தேற நீவிர் 
சொல்லலுற்றனமிப்போழ்துசிரத்தையிற்றொடர்ந்து கேண்மின் ( ச ) 

ஏமபுட்கரணி . 
சுருதிமந்திரங்கட்குள்ளே தூயவைந்தெழுத்துமெங்க 
னரிய பேறெல்லாநன்குபயந்திடவல்லதங்ஙன் 
பெருமைசேர் தீர்த்தந்தம்முளேமபுட்கரணிப்பேர்கொள் 
வரமலி தீர்த்தமெல்லாச்சித்தியுமுடன்வழங்கும் . 

( ரு ) 
ஏமபுட்கரணிதன்னின் மார்கழிமாதத்தெய்துந் 
தோமிலாதிரைநன்னாளிற் சூரியவுதயப்போழ்திற் 
காமமா திகணீத்தன்பான் முழுகிக்கோதானங்காசின் 
மாமைசாலேமதானம்வி தியுளிவழங்கி மன்னோ 

( கூ ) 
மௌனியாயெங்குமாகிவயங்கிடு ஞானானந்தச் 
சிவபிரானடனந்தன்னைத்தரிசனஞ்செய்வாரீங்கே 
யுவமையில்சீவன்முத்தராகுவருண்மையீதா 
லவமெலாமகற்றி மேலாமருந்தவந்தனமாக்கொண்டர் . 


கா 


( 
எ 
) 


கரைந்திடற்கரியசீர்கொளேமபுட்கரணி தன்னி 
னிரந்தபேரன்பான்மூழ்கித்தென்றிசையதன்பானீடிப் 
பரந்தமாமறையான் மூலத்தான வீசுரரைப்பத்தி 
புரிந்து கண்டிறைஞ்சுநல்லோர் புண்ணியபுருடராவார் . 


( அ ) 


பாசவிமோசனம் . 


திகழ்சிவகங்கையென்று செப்புமித்தீர்த்தக்கீழ்பா 
லிகழ்வறுபாசமோசனம்மெனவிசைக்கும் பேர்கொள் 
புகழ்பெறு தீர்த்தமொன்று பொருந்துமற்றது தான் றன்னை 
மகிழ்வுடன்மனனஞ்செய்வோர்பவப்பிணிமுழுதுமாற்றும் . 


( கூ ) 


வீறுசான்மாசிமாதமகத்தினில்வி தியாலந்தப் 
பேறுசாறீர்த் தன்னுட்படிந்துறப்பிராகாரத்தை 
மாறிலாமௌனியாகிவலம்வந்து மூலத்தானத் 
தாறுசான்முடியினானைத்தரிசிப்பானறுக்கும்பாசம் . 


( 50 ) 


தீர்த்த விசேடப்படலம் . 
மேலொருகாலத்தின்கண்விப்பிரசித்தியென்னு 
ஞாலவேந்தனுந்தரங்க நளிகடற்கிறைவன்றானும் 
வேலிரும்படைகைக்கொண்டு கொடுஞ்சமர்விளைத்தார்வென்றி 
சாலும்விப்பிரசித்திக்குச்சமுத்திரவேந்தன்றோற்றான் . ( கக ) 
தோற்றவவ்வருணனென்பான்பகைஞனைத்தொலைவு செய்தற் 
கேற்றிடு சூழ்ச்சியாதென்றெண்ணமுற்றிருந்த காலைப் 
போற்றுமாண்டளப்பானன்னதறிந்தந்தப்பொல்லாவேந்தற் 
பாற்றவோருபாய நாடித்துணிந்துற்றான் வருணன்பாங்கர் . ( கஉ ) 
வருணன்மற்றதனையோரான்விப்பிரசித்திமன்னன் 
பொருவதற்கடைந்தானென்று கலங்கினன் பொருவில் பாச 
முரனுறக்கொண்டுமாற்றாற்கொல்கின்றேனென்றுள்ளூக்கிக் 
குருவின் மேற்கொதித்தெறிந்தானவிசாரமுயிர்க்குக்கூற்றாம் . ( கங ) 
கொடுந்திறற்பாசந்தன்னாற்குரவனெற்றுண்டுமாண்டு 
நெடுந் திரைக்கடலில் வீழ்ந்தான் குருகத்திநேமிவேந்தை 
யடர்ந்ததப்பொழுதுபன்னீராண்டுகாறாலியின்றிக் 
கடுந்துயர்க்கடலுண்மூழ்கியுயிரெலாங்கலக்கமுற்ற . 

( கச ) 
இப்படி நிகழுங்காலைத்தேவர்களியாருஞான 
தப்பிரசபையின் மேவுந்தாண்டவப்பெருமான் றன்னை 
மெய்ப்பரிவோடடைந்துவணங்கிவிண்ணப்பஞ்செய்தா 
ரப்பெருங்குறைகேட்டெம்மான் வாய்மலர்ந்தருளிக்கூறும் . (கரு ) 
மாசிமாதத்துமூலத்தானத்துக்கெதிரேமன்னும் 
பாசமோசனத்தினீவிர்விப்பிரசித்திபாறித் 
தேசின் மேம்படுமாவேண்டிற்றிரைக்கடற்கரசன் றன்னை 
நேசமோடாடுவிக்க நீங்கிடுங்குருவின்கத்தி . 

( கசு ) 
எம்முடையாணையாற்றாற்பொன்னவனுயிர்பெற்றெய்திக் 
கொம்மெனவெழுமென்றிவ்வாறருள்செய்தான் குழீஇயதேவர் 
தம்மனவன்பாற்றாழ்ந்து திருவிடைபெற்றுத்தாவில் 
சும்மைசேர் பாவநீக்கத் தூயதீர்த்தத்தையுற்றே . 

( கஎ ) 


. 


மதிமுடியாணையாற்றான்மலிபுனற்கிறைவன் றன்னை 
விதியின்மூழ்குவித்தாரங்கண்மிக்கெழுகுருவிக்கத்தி 
கதுமென நீங்கிற்றம்மவமைச்சனுங்கடிதெழுந்தா 
னிது வியப்பிதுவியப்பென்றியாவருமிறும்பூதுற்றார் . 


( கஅ ) 


க 00 

சிதம்பரசபாநாதட 
அன்றுதொட்டந்தத் தீர்த்தமடர்பாசவிமோசினப்பேர் 
நன்றுபெற்றுலகமூன்றுந்து தித்திடனண்ணுஞானந் 
துன்றுசீர்முனிவிரிந்தத்தீர்த்தத்தைத்தொடருங்காதை 
யொன்றுளத்து பிதிர்ப்பிரீதியையோங்குவிக்கும் . 

( கசு ) 
மன்னுயிர்த்தொகுதியண்டப்பரப்பெலாம் வயங்கவீன்றுங் 
கன்னிகைப்பருவநீங்காக்கருணைகூர்சிவபிராட்டி 
முன்னொர் நற்பொழுது புண்டரீகமாபுரத்து முன்னோ 
னன்னர்மெய்ப்பாதப்போதில் வணங்கினணவிலலுற்றாள் . ( 20 ) 
நீக்கமதின்றியெங்குநிறைந்திடுநாதகாலப் 
போக்கினெவ்வுலகுளாரும் பொருந்துவரரியவீடிங் 
கூக்கிடிற்பிதிரர்முத்தியுறுநெறிகாணேன்றூய 
வாக்கினாலவர்தாம் வீடுமருவுறுமார்க்கஞ்சொல்வாய் . (உக ) 
என்றருட்சிவபிராட்டியெடுத்திதுவினவஞான 
மன்றமர் பெருமானன்புவாய்ந்தமாதேவியேகே 
இன்றுசீர்ப்புரட்டாதிப்பூரட்டாதியுவாவிற்றொக்கே 
யுன்றனோடியாமப்பாசவிமோசனத்து தயமாவேம் . (உஉ ) 
கங்கைகாவிரிநற்றுங்கைகவேந்திரசையேர்வாய்ந்து 
பொங்குகோதாவிரிப்பேர்ப்புண்ணியநதிபெருஞ்சீர்த் 
துங்கமார்பேனரேகை தூய்மைசால்கிருட்டிணைப்பேர் 
தங்குமாநதியே வேகவதிமுதற்சரித்தியாவும் . 

(உங ) 
கொடுத்திடற்கரியசித்தியெவையவையெல்லாங்கூறும் 
வடுத்தவிர் தீர்த்தமந்தச்செவ்வியில் வழங்கவற்றா 
மடுத்த தின்மூழ்கியப்போழ்தெவன் பிதிர்கருமமாற்றுந் 

பத்தவன்பிதிரர்சேர்வர் நம்முருச்சிவையேயென்றான் . (உச ) 
இன்னணமெம்பிராட்டிக் கீசனாரருளுநீரா 
லன்ன வேலையிலத்தீர்த்தத்தாடியேகருமஞ்செய்வோன் 
றன்னுடைப்பிதிரர்நன்மைதழீஇச்சிவபதத்தைச்சார்வர் 
பின்னர்மற்றனையனெய்துஞ்சிவமென்கைபேசல்வேண்டா . (உரு ) 

நூபுரநதி . 
பரிசித்தமாத்திரத்திற்பவங்கெடுத்தான்மசுத்தி 
வரசித்தியளிக்கவற்றாய் நூபுரநதிப்பேர்வாய்ந்த 
பிரசித்த தீர்த்த மான் றக்கினிதிசைப்பிறங்குமான்றீர் 
திரசித்தமேவி மூழ்குஞ்சீரியோர் தமக்குச்சித்தி . 

(உசு ) 


( 
உங 
) 


காக 


(உஎ ) 


(உ.அ ) 


(உக ) 


தீர்த்த விசேடப்படலம் . 
உடங்குறவுடனே நல்குமொப்பிலாநடராசன்றா 
னடஞ்செயும் பொழுதொர்ஞான்றுநற்றிருவடியினின்றும் 
திடங்கொணுபுரங்கழன்று திருவருளாலிதன்கட் 
கிடங்குறவீழ்ந்ததற்றாற்கிடைத்ததிப்பெயரிதற்கே . 
ஆடிமாதத்திலோங்குமணையிறக்கடுகிப்பேனப் 
பீடுசேர்பொன்னிதேங்கிப்பிரவாகித் திடுநற்போழ்திற் 
பாடல்சால்குமரனள்ளும் பார்ப்பதியிடமுமாகக் 
கூடுமெம்பிரான் முன்னீதிலாடுவான் வீடுகூடும் . 

யமதீர்த்தம் . 
தக்கிண திசையின்மாடேயமதீர்த்தமெனப்பேர்சாலு 
மிக்கநற்றீர்த்தமொன்றுமேவுமற்றதிலோர்போழ்து 
புக்குமூழ்குநர்கண் முன்னர்ப்புரிந்தமாபாதகங்க 
ளக்கணந்தன்னின்மாயுமருஞ்சிவப்பேறுகூடும் . 
அந்தகன்மார்க்கண்டேய முனிவனைவிரோதித்தந்தா 
ணிந்தைசாறாப்புரிந்த தீவினையடரநீங்கு 
முந்தைநல்ல திகாரத்தை முன்பு போற்பெறுமாறூக்கி 
யிந்தநற்றீர்த்தமாடியெம்பிரானருளினாலே . 
தன்ன திகாரமெய்தித்தன்பதமடைந்தானற்றான் 
மன்யமதீர்த்தமென்னவழங்கிடும் பெயரிதற்கோர் 
நன்னர்மாசரிதமுண்டுநற்றவமுனிவிரன்ன 
துன்னன்மாத்திரையிற்பத்தியுறுவிக்கு நடராசன்கண் . 
சீர்த்திசான் முனிவிரந்தத்திப்பியசரிதங்கேண்மி 
னூர்த்துவபாததேயத்தோதமிக்கொழுகுங்கோள 
மாத்திருந்தியின்மாடத்தியாசன்னபுரப்பேர்வாய்ந்த 
நாத்துதிப்பரியசீர்சானற்பதிமற்றொன்றுண்டால் . 
சந்தைசால்வேதநான்குமோ திடுந்தகுதிசான்ற 
வந்தணர் துன்றிவாழுங்கிராமமற்றதனுக்கோர்பான் 
முந்துநீளிடையினீசபதியொன்று முற்பட்டோங்கு 
நந்தரென்றொருவரந்தச்சேரிக்கு நாதராவார் . 
பிறந்தநாட்டொடங்கியீசன்பிரசநன்மலர்த்தாளின்கட் 
சிறந்தவன்புடையராகிச்செய்வினை திருந்தச்செவே 
யறந்தவாமரபினாற்றியொழுகுவார்பேரியா தி 
திறந்தருதோலியங்கள்சிவாலயங்களுக்கமைப்பார் . 


( ங 0 ) 


( ஙக ) 


( ஙஉ ) 


( ஙங ) 


(ஙச ) 


கஉ 


சிதம்பரசபாநாதபு . 


( கூரு ) 


( ஙசு ) 


( ஙஎ ) 


( ஙஅ ) 


சங்கரனடிக்கீழ்ப்பேணும்பத்தியே தனமதாக 
விங்குறப்புரிந்துவாழ்வார்கெடுநெறியாதுமில்லா 
ரங்கணனடியார்தம்மையவனெனக்கருதியன்பு 
பொங்கிடவழிபாடாற்றியொழுகிடும்புலமைமிக்கார் . 
நிருமலன்றிருக்கோயிற்குநீளிடை வெளியே முன்னின் 
றொருமையிற்பாடலாடல் செவிமடுத்துவப்பாரன்னோர் 
திருமலிதில்லை மேன்மைசிவனடியார்கள் சொல்லப் 
பரிவுடன் கேட்டுக்கூத்தப்பிரான்கழல்பணிவேனென்பார் . 
நாடொறுமுதயப்போழ்தினடராசற்றொழுமாதில்லை 
கூடுவனென்றெழுந்துந்தொழிறடையாகிக்கூர்த 
னேடினர் நாளைப்போவேனென்றுநாணீப்பார் நாமம் 
பீடுசாறிருநாளைப்போவாரெனப்பெற்றாரற்றால் . 
இறைவனார் தில்லைகாணுமாசைமிக்கேறலாலே 
கறையிலா நாளைப்போவாரொருபகற்கடி தெழுந்து 
பறழ்கெழுமனையைவிட்டுப்புறப்பட்டாரதனைப்பார்த்த 
வுறவராம்புலையோர்கூடியினையனவுரைக்கலுற்றார் . 
தில்லைமாமறையோர்வைகுந்திப்பிய தலமற்றங்குச் 
செல்லுதனீசராயவுமக்கடா திரும்புகென்று 
சொல்லினர்தடுத்தார் தொண்டர்பத்தியாற்கேளார்தில்லை 
யெல்லையைவல்லையெய்தியிறைஞ்சினரெழுந்துநின்றார் . 
விரிந்தசீர்த்தில்லைவாழந்தணர்செயும் வேள்வித்தூமம் 
பரந்தெழல்கண்டும் வேதவொலிகேட்டும்பதைபதைத்தே 
யிருந்தகையிதன்கணாயேனேகுதல்கடனன்றென்று 
திருந்ததனெல்லையின்கணின்றனர்சிறந்தவன்பர் . 
பத்தியின்மிகு தியாலேவிதிநெறிபாராராகிச் 
சித்திசாறில்லையுள்ளேசிறிதிடம்போய்வீதிக்கண் 
மெய்த்தகை நாளைப்போவார்நின்றிட்டார்கண்டமேலோ 
ரொத்ததன்றுமக்கீதுள்ளேசென்றிடவொட்டேமென்றார் . 
முற்றுணர்முப்பானூற்று முனிவரரதுகண்டுள்ளே 
யுற்றிடறகாதுவெதவேள்விகளோம்புவார்சேர் 
நற்றலமி துவாமென்றுநயம்படவுரைத்தாரன்னோர் 
சொற்றிடுமுரைகேட்டன்பர்துணுக்குற்றுச்சிறி துநின்றார் . 


( நக ) 


) 


( ச ) 


( சக ) 


( ச 2 ) . 


தாத்தவிசேடப்படலம் . 


க ங 


(சங ) 


( சசு ) 


( கரு ) 


எப்படியாலுமுள்ளேயே குவனென்றுபின்னும் 
தப்பிலாநாளைப்போவாரூக்கியுமறைச்சடங்கா 
லொப்பில்வேதாகமத்தோடுயர் * சூதனொலிமாலைப்பேர்த் 
திப்பியவொலியாலுள்ளேசெலப்பெறார் திரும்பியிட்டார் . 
திரும்பிய நாளைப்போவார் சிதம்பரத்தினைத் தூரத்தே 
யரும்பிமிக்காருமன்பால்வலங்கொண்டோரிடத்தையண்மி 
நிரம்பியகவலையோடுமிருந்திந்தநீசயாக்கை 
பரம்பரன்றரிசனத்துக்கிடையூறாய்ப்பவித்ததென்பார் . 
ஆகுலக்கடலுளிங்கன்றிருநாளைப்போவாராழ்தல் 
சேகுடைக்கனகமன்றிற்றிருநடம்புரிவாரோர்ந்து 
பாகமிக்குடையவன்னோர்பயில்கனாவிடைவெளிப்பட் 
டோகைமிக்கரும்புமூரன் முகத்தினொன்றுரைப்பாரானார் . 
பத்தியெம்பாலினன்குபழுத்தமெய்யடிய கேட்டி 
யித்தனுவோடுமுள்ளேயேகன்மாதுமையன்றானீ 
மொய்த்தசீரியமதீர்த்தம்படிந்து செந்தீயுண்மூழ்கிச் 
சுத்தி சேருடலம்யாருந்துதித்திடப்பெற்றெழுந்தே . 
அந்தணரோடுகூடியளப்பிலானந்த நீடு 
நந்தமாநடனந்தன்னை நயப்பினால் வியப்புநீட 
வந்தனை காண்டியென்றுமறைந்தனர்நாளைப்போவா 
ருய்ந்தனனென்று துள்ளியுவகையங்கடலுட்டாழ்ந்தார் . 
அந்தணர்தமக்குந்தில்லைமன்றுளார்கனவிலண்மி 
நந்தனென்றுளனோர் நீசனமக்கன் புமிக்கானாளைச் 
செந்தழற்குளிக்கவேட்டானமன்பெயர்த்தீர்த்தமாடே 
வெந்தழனீவீர்யாரும் வளர்க்க நம் விதியாலென்றார் . 


( ச கூ ) 


( சஎ ) 


(சஅ ) 


நடராசனாணையீதா நாமெலாமங்கியோம்பக் 
கடவேமென்றந்தணாளர்சாதிசங்கற்ப நீத்தன் 
புடன் யாருமெழுந்து காலைக்கடன் முறையுஞற்றி நந்த 
ரிடமேவி நம்பராணையெடுத்தவர்க்கினி துகூறி . 


( சக ) 


அந்தகன்றீர்த்தமாடேயங்கியை வளர்த்துநன்கு 
வந்தவர்க்கூவியன்பாலையரேமற்று மக்கா 
வெந்தழல்வளர்த்துவிட்டேமென்றனர்கேட்டமெய்ய 
ருய்ந்தனனென்றன்னோரைவணங்கினரொருமையன்பால் . 

குதனொலிமாலை - புராணம் . 


( ரு ) 


காச 


சிதம்பரசபாநாத 


( ருக ) 


( ரு.உ ) 


( ருக ) 


தொழுதெழுநாளைப்போவார்மறலியின்றீர்த்திந்தோய்ந்தே 
யெழிலதன்சேதுவின்கண்ணந்தணர்வளர்த்தயாகச் 
செழியதீச்சுவாலைதன்னைவலங்கொண்டுசிவபிரான்றா 
வழுவலன்பானினைந்தவ்வோங்குதீயுட்புகுந்தார் . 
புக்கவந்நாளைப்போவார்புலையுடலொழித்துச்சோதி 
மிக்கமேனியுமுந்நூலும் விளங்குமான்றோலும்யாணர் 
தொக்கநற்பலாசத்தண்டு முஞ்சீபந்தனமுந்தோற்றத் 
தக்கநற்பிரமசாரிமுனியெனத்தாமெழுந்தார் . 
அருமறைவாக்கியத்தோடளப்பில்சீர்ப்பெரியபஞ்சப் 
பிரமமந்திரமும்வாயாற்பிறங்கவுச்சரித்து வேள்வி 
யெரியினின்றெழுவார் தம்மையாகமாபுருடனென்று 
திருமலிதில்லைவாழந்தணரெலாஞ்சிந்தை செய்தார் . 
- அந்தரநிரந்துதேவரலர்மழைபொழிந்தார்தேவ 
துந்துபி முழங்கியெல்லாத் திசையினுந்துன்னிற்றப்போழ் 
திந்தமாதீர்த்தமேன்மையெவைக்குண்டென்றிறும்பூதெய்திச் 
சந்தமாமறையோர்யாருந்தரையுறவதைப்பணிந்தார் . 
தில்லைமாமறையோர் யாரும் பூசுரச்சிரேட்டராகி 
யொல்லையங்கெழுந்தவேதமுனிவரைப்புகழ்ந்தாரொப்பி 
னல்லமாமுனிவரன்னோருடன்வரநடந்துள்ளே போய்ச் 
செல்வர்வாழ்கின்ற தூயசிதம்பரத்திடைமறைந்தார் . 
மறைந்திடக்கண்டவன்பர்து தியெடுத்தார்த்தார்மற்றச் 
சிறந்தமாமுனிவரானோர் தூக்கிய சேவடிக்கீழ் 
நிறைந்தசாரூப்பியத்தையடைந்தனர் நேயமிக்க 
வறைந்தசீரறுபான்மும்மையடியருளொருவரானார் . 


( ருச ) 


( ருரு ) 


( ருசு ) 


சிவபிரானுடனெஞ்ஞான்றுந் திகழ்கின்றார்சிவணியன்னோ 
ரெவர்களித்தீர்த்தந்தன்னையெய்திமூழ்கிடுவரின்னு 
முவமையிலிதனையாவருளத்தில் வைத்து பாசிக்கின்றா 
ரவர்சிவப்பிரசாதத்தையடைதவரறிவான்மிக்கீர் . 


( ருஎ ) 


இந்தநல்லியம தீர்த்தமகிமைதானியாவருக்கும் 
புந்திசெய்திடற்பாற்றன்றுபுகன்றிடினியாவன்மிக்கு 
முந்து மன்பாலி தன் சீர்கேட்டுவக்கின்றான் முன்செய் 
நிந்தைவல்வினையினீங்கிச்சிவம் பெறுமவனிறைந்தே . 


( ரு. அ ) 


தீரத்தவிசேடப்படலம் . 


காரு 


( ருக ) 


( சா ) 


( சக ) 


யாவன் மற்றிதன்கண்மூழ்கியிணையிலாநடேசன்றன்னை 
யோவிலன்போடுசென்றுதரிசிக்கலுறுகின்றான் மற் 
றாவனற்சாலோகாதிநான்கையுமடையுந்தேவ 
தேவன்மெயயறிவானந்தநடராசனருளின் சீரால் . 

யௌவனதீர்த்தம் . 
பொருவில்சீர்த்திசால்யௌவன தீர்த்தமிப்புலியூ 
ரொருதென்மேற்றிசையுள துமற்றஃதிளம்பருவ 
மருவமூழ்குவோர்பருகுவோர்தமக்கெலாம்வழங்கு 
மருமருந்து 
நேரதற்குமோர்காதையுண்டறவீர் . 
தம்மைக்கண்டிஞொனக்கண்ணுடையர்கடம்மா 
லம்மெய்க்காதைதான் புகழ்ந்திடப்பட்டதொன்றறவீர் 
செம்மைச்சீர்த்திருநீலகண்டப்பெயர்சிவணு 
மெய்ம்மைத்தொண்டரால் விளக்கமுற்றிடுமதுமிகவே . 
பரந்த சீர்ச்சிதம்பரத்திலே பலகண்டகுலத்தில் 
வருந்தகைத்திருநீலகண்டப்பெயர்மருவுந் 
திருந்து சீர்த்தியாரொருவர்மற்றுள ரவர்சிவனார் 
பொருந்துகோயிற்குமட்கலம்வனையுமொப்புரவோர் . 
கூறுமற்றவர்சம்புவின் கோயிற்கு முந்நூற் 
மாறுபத்து நற்பாண்டநாடொறும் வனைந்தளிக்கு 
மாறிலிப்பெருநியதியர்வனையுமத்தொழிலா 
லூறுநற்பொருள் கொண்டுசீவனஞ்செயுமொழுக்கார் . 
வெற்பின் மேதக விளங்கு தோற்றத்தராய் விமல 
னற்பின் மேம்படுமற்றிவர்க்கன்பினாற்சிறந்த 
பொற்பின் மேம்படுகுணவிரத்தினாசலைபொருந்துங் 
கற்பின் மேம்படுகடிமனைக்கிழத்தியாயினரால் . 
அனையதொண்டரில்ல றந்திறம்பாவகையாற்றி 
வினயமோடரனடியரைமிகவுபசரித்து 
முனைவனார் திருப்பணிகளை மரபுளிமுயன்றே 
யெனைவரும்புகழ்பான்மையிற்செய்துவந்திட்டார் . 
அண்டர்நாயகனன்பினிற்சிறந்திடு நீல 
கண்டரோரிரவினிற்சிவாலயம்புகூஉக்காதல் 
கொண்டவன்புமேம்படப்பரற்றரிசித்துக்கொண்டு 
மண்டுபல்வளமனைக்குமீண்டனர்புகவந்தார் . 


( கூ உ ) 


( காங ) 


( காசு ) 


( காசு ) 


கலச 


சிதம்பரசபாநாதபுராணம் , 


(சஎ ) 


( சுஅ ) 


( காக ) 


( எடு ) 


வந்திடும் பொழுதிற்பெருமழையினானனைந்து , 
சிந்தையின்றியோர்கணிகையின்மனையினிற் சென்று 
முந்துவாயிலினோர்புடையொதுங்கி முன்னின்றா 
ரந்தநீர்மையக்கணிகையின்றாசிமற்றறியாள் . 
உண்டபாத்திரங்கழீஇயநீரினைமனையுண்ணின் 
றண்டநாயகர் தொண்டர்மேனியிற்படவங்கைக் 
கொண்டு வீசினள்பலகணியாற் தணநீல 
கண்டனார் நனைந்திது செய்தார்யாரெனக்கனன்றே . 
உரப்பினாரந்தவோதை கேட்டொளிவளைத்தளிர்க்கைப் 
பொருட்பெண்டொய்யெனவெளிவந்து புகுந்ததை நோக்கித் 
திருச்சபேசரேநீரென்று திருநீலகண்டர் 
விரைக்கண்மென்மலரடி பணிந்தொதிங்கினள் விளம்பும் . 
அறிவிலாதுசெய்யபராதமிதனையெம்மடிகேள் 
குறிகொளாதிவண்பொறுத்தருள்புரிகெனக்கூறிப் 
பொறு தியாளரையழைத்தனளுட்கொண்டுபோந்து 
நறியமஞ்சனமாட்டினணறுஞ்சாந்து திமிர்ந்தாள் . 
பின்னும்பன் முறைபணிந்தனள் பெருநீலகண்ட 
ரின் முகத்தராய் மகிழ்ந்தவட்கின் மொழிவழங்கி 
மன்விரைந்து தம்மனையிடைப்போயினார் மறுவி 
னன்மனைத்தையலார்வருநாயகர்க்கண்டார் . 
காலம்வைகிடவந்ததுங்கடிகமழ்களபஞ் 
சாலமேனியிற்றிகழ்வதுங்கண்டுநெஞ்சழன்று 
வேலவிங்கலங்கரித்தவர்யாரெனவினவ 
நீலகண்டனார் புகுந்ததைநிகழ்த்தினர்நெறியால் . 
கணவர்கூறியவார்த்தையை நம்பிலர்காதற் 
குணமனைக்கொடியார் குற்றம்புரிந்திட்டீரெம்மை 
யணுகலீரெனவுரைத்தகன்றணித்துகிறன்னால் 
வணமிகுத்ததம்மேனியை மறைத்தனர்சினந்தே . 
ஆசைமேம்படத்திருநலகண்டரம்மனையார் 
வாசமங்கையாற்பற்றியீர்த்தனரந்தமனையார் 
கூசியெம்மைநீர் தொடுவிரோற்கோ திலாவாணை 
யீசனார் திருநீலகண்டத்தின் மேலென்றார் . 


( எக ) 


( எஉ ) 


( எங ) 


( எச ) 


தீர்த்தவிசேடப்படலம் . 


க 0 எ 


( 
எரு 
) 


) 


( எசு ) 


( 
எஎ 
) 


( எஅ ) 


வேறு . 
எம்மைநீர்தீண்டிலாணை திருநீலகண்டத்தென்றீ 
ரும்மையோர்காலுந்தீண்டேனினியென்றாருயர்ந்தவன்பர் 
மும்மைசேருயிர்கள் யாவுமளித்தருண் முதல்விக்கன்பு 
செம்மையே பழுத்தமாதர்த்தீண்டிடாமேதுயின்றார் . 
அசிதாரவிரதமிங்கனவ்விருமோருமோம்பிக் 
கசிவோடில்லறநன்றாற்றிக்கழிந்திடவிளமைவாளா 
சசிவாழுஞ்சடிலத்தெம்மான்றிருத்தொண்டுதவாதுபேணி 
யொசியாவன்புடையராகியொழுகிவாழ்நாளிலோர் நாள் . 
இனையர்மாவிரதந்தன்னையாவர்க்குமுணர்த்தவேண்டி 
நனையவிழ்கொன்றைவேணி நடராசப்பெருமான் யோகி 
யெனவடிவொன்றுகொண்டு திருநீலகண்டரென்பார் 
மனைவயிற்போந்தாரையர்மற்றவர்க்கண்டுதாழ்ந்தார் . 
இருந்தகையுடையீர்ரென்னிற்கெழுந்தருள்லாலே 
திருந்து நல்வாழ்வுபெற்றேன் வருந்திறஞ்செப்புவீரென் 
ஒருத்திருலேகண்டர்வினாயினாரரியயோகர் 
கரந்தனிலோகொட்டிக்கட்டுரைபுகலலுற்றார் . 
இத்திருவோடு நீண்டகாலமெம்பாலிலேயும் 
வைத்திருந்தியாங்கேட்கும் போழ்திகுவீரென்றுமாசின் 
மெய்த்திருநீலகண்டர்கரத்தினிற்கொடுத்தார் மேலோ 
ரத்திறமாகவென்று திருவோட்டையங்கையேற்றார் . 
ஏற்றிடுந்திருவோட்டின்கண் முத்திரையியைய விட்டுப் 
போற்றினர் கொண்டுசென்றுமனைவயிற்புறம்போந்தன்பர் 
நீற்றினால் விளங்குமேனியோகர்பின்னெடிது சென்றார் 
சாற்றிநீர்நில்லுமென்று சிதம்பரஞ்சார்ந்தார்யோகர் . 
சிலபகல்கழிந்தபின்னர்ச்சிவயோகியார்தாம்வந்து 
மலர்புகழ் நீலகண்டர்தமைக்கண்டுவைத்தவோட்டை 
நலமுறக்கொடுக்க வென்றார் நாயனார்வணங்கிப்போந்தே 
யிலனிடைமுன்னர்வைத்தவிடத்தினிலோட்டைக்காணார் 
மற்றி துவியப்பாநானோடெடுத்திலன்வாய்மையீது 
சிற்சபைவாணருக்கேதெரியுமிச்செய்தியென்று 
நிற்பதற்கிசையார்நெஞ்சம் வருந்தியேவெளியேநின்ற 
நற்றவர்க்குறுகித்தாழ்ந்து 
நடந்தவுண்மையினைச்சொல்வார் . 


( எக ) 


( அ ) 


( அக ) 


( அடி ) 


க 0 அ 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


( அரு ) 


( அச ) 


நாயனீர்நீயிர்தந்தவோட்டினைநானில்வைத்தேன் 
மாயமாய்மறைந்ததோடு புதிதொன்றுவழங்குகின்றே 
னாய துகொள்கவென்றார்சிவயோகரவண்வெகுண்டு 
தீயதிம்மாற்றநந்தந் திருவோட்டுக் கொப்பின்றென்றார் . 
அடியனேனோதென்னைத்திருடினேனல்லேனன்ன 
கெடுவினையென்மாட்டின்மையாவருமறிவர்கெட்ட 
படியஃதறியேனெந்தாய்பயமிகவுடையனாயேன் 
கொடுமைமற்றிஃதிதற்கியான் செய்வதென்னெக்குலைந்தார் . 
மெய்த்தனியோகமேலோரன்பர்விண்ணப்பங்கேட்டுப் 
பத்திநன்குடையீரந்தப்பாத்திரங்கவர்ந் திலீரோன் 
முத்தவாணகையில்லாளைக்கைப்பற்றிக்குளத் துண்மூழ்கிச் 
சத்தியஞ்செய்கவென்றுசாற்றினர்சீற்றமூள . 
திருநீலகண்டர்யோகர்செப்பியமாற்றங்கேட்டுப் 
பெருநீர்மையோகரேநீர்பேசிடும் வண்ணமெல்லாம் 
பரிவோடு செய்வேனில்லாள்கையினைப்பற்றலொன்றும் 
புரியேனென்னுரைத்தார்கேட்ட புராதனர்புகலலுற்றார் . 
மனைவியின்கையைப்பற்றி முழுகிடமாட்டேனென்றீ 
பனையகாரணத்தானீரோயவ்வோட்டையபகரித்தீ 
ரெனுமிதற்கையமில்லையினியும்மைவிடமாட்டேமியாந் 
தனிமறையவர்சபைக்குவருகவென்றிழுத்தார்தாமே . 


( அரு ) 


( அசு ) 


( அஎ ) 


இழுத்தனர்கொண்டுவல்லேதில்லையந்தணரிருக்கும் 
விழுச்சபைதனையடைந்திவ்வேட்கோபரோட்டைவௌவிப் 
பிழைத்தனரென்றார் நீலகண்டரைப்பெரிய தில்லை 
விழுத்தவவந்தணாளர்பார்த்திதுவிளம்பலுற்றார் . 


( அஅ ) 


( அக ) 


திருநீலகண்டரேநீர்சிவபத்தரென்றுந்தீதில் 
பெருவாய்மையாளரென்றும் பெரிதும் யாமறி துமிந்த 
வருயோகர்கொடுத்தவோட்டையபகரித்திட்டிலீரேல் 
விரைவோடிங்கிவர்சொல்வண்ணஞ்செய்வதேவிதியாமென்றார் . 
அறிவுடைப்பெரியீர்நீவிர்விதித்திடுமாணை தன்னைச் 
சிறியனேன்கடக்கமாட்டேன்சிற்சபையுடையாரென்ற 
னுறுதியைப் பெரிதுந்தேர்வர்சிவயோகியாருரைத்த 
முறைவழிச்செய்வேனென்று மொழிந்தனர்விரைந்துபோந்தார் . 


( சு ) 


தீர்த்தவிசேடப்படலம் . 


காசு 


பத்தினியோடும்யாரும் பார்த்திடக்குளத்திறங்கி 
மெய்த்தகையாளர்தாஞ்செய்விரதத்தையெடுத்துச்சொல்லி 
யொத்த வேய்த்தண்டுபற்றியுடங்கு நீருள்ளே மூழ்கி 
யெத்திறத்தோருங்காணவிளமை பெற்றெழுந்தாரம்மா . 

-( கக ) 
ஏமமின் முதுமைநீங்கியாவரும் விரும்புமின்பக் 
காமர்சால்யௌவனம் பெற்றிருவருமெழுதல்கண்ட 
தேமலி 

தில்லைவாழந்தணர்சிவனடியாரோடு 
தாமதிசயித்தார்தேவர்பூமழை தவச்சொரிந்தார் . 

( க.உ ) 
தப்பிரசபேசரானோர் தனிப்பெருஞ்சத்தியோடு 
திப்பியவிடைமேற்றோன்றித்திருத்தகக்காட்சியீந்தா 
ரப்பெருநீலகண்டரருமனைக்கிழத்தியாரோ 
டொப்பிலாவம்மையப்பர்தமைத்தொழுதுவகைபூத்தார் . ( கங ) 
அருட்செல்வம் பெற்றோமென்றென்றானந்தக்கடலுண்மூழ்கும் 
திருத்தொண்டர் தம்மைநோக்கிச்சிவபிரானருளிச்செய்யு 
மருட்பந்தந்துமியநீர்செய்மாவிரதத்தைநன்று 
பொருட்கொண்டு நுமக்குமுன்னர்வெளிப்பட்டோம்புரையிலன்பீர். ( கச ) 
நாமே மண்ணோடுகொண்டுசிவயோகியாகி நண்ணி 
யேமாறவும்மைவஞ்சித்திட்டனமென்றுமிந்தத் 
தூயேனியோடிருந்துசுகவாழ்வுபெறுகவென்று 
மாமாதராளோடையர்மறைந்துமன்றிடத்தரானார் . 

( கரு ) 
திருநீலகண்டர்முன் செய்திடவிரதத்தைநீக்கி 
யொருவாவன்புடையரானவுயர்மனையாரோடங்கட் 
பொருணீடுதம்மில்லெய்திப்புனிதபோகங்களாற்றித் 
தெருணீடுமக்கடம்மைச்சிறக்கப்பெற்றினி துவாழ்ந்தார் . (கசு ) 
புவிவாழ்வினினிதுவைகிப்புகலருஞ்சிறப்புவாய்ந்த 
சிவஞானம்விளங்கப்பெற்றுச்சீவன்முத்தியினையெய்தி 
யுவமானமில்லா வீசரெடுத்தசேவடிக்கீழொன்றித் 
தவமார் நன்மனையாரோடுதனிப்பெருவாழ்வு பெற்றார் . ( கஎ ) 
இன்றுமத் தீர்த்தமெய்திமூழ்குவோர்க்கிளைமையோடு 
நன்றுமெய்ப்பேறுநல்குநவையிலாத்தானம்பூசை 
யொன்றுறப்புரிவோர்மூழ்கியுயர்நடராசன்றன்னை 
மன்றடைந்தென்றுமெலலாப்பெரும் பேறுமருவிவாழ்வார் . ( கஅ ) 


ககம் 


சிதம்பரசபாநாதபுராணம் . 


1 


( க.க ) 


வரம்பில்சீர் நீலகண்டர்வரலாற்றினோடுகூடி 
விரும்புசீர்படைத்தவிந்தவியன்கதைதன்னைச்சுத்தி 
யரும்புமுள்ளத்தினோடுகேட்பவரறமுன்னான 
விரும்பொருணான்குமன்ற வெளிதினிற் பெறுவார்மன்னோ. 
பாவிப்பார்க்கெளிதிலென்றும் வெளிப்படும் பரிசராகிச் 
சேவிப்போர்க்கணியராகிப்பரம்பொருளாகிச்சீர்சால் 
வாவித்தாமரைப்போதொக்குந்திருமுகமலரமன்றார் 
தேவுற்றஞானக்கூத்தர் திருவருள் பெருகமன்னோ. 

நாகதீர்த்தம் . 


( க 00 ) 


வேறு . 


( ககே ) 


( 502 ) 


( கங ) 


பெரியதாய்ப்பெரும்புண்ணியம் யாவையுந் 
தருவதாய்விடந்தன்னைத்தவிர்ப்பதா 
யரியநாக தீர்த்தம் மறிவான்மிக்கோர் 
பரவவுற்றது பச்சிமதிக்கிலே . 
சிறந்தசீர்த்தி கொடர்த்தமதன்கணே 
யறந்தவா மறையாதியநன்குதேர் 
துறந்துளோர்தொழுந் தூயபதஞ்சலி 
யிறந்திடாவரமெய் தினன்மூழ்கியே . 
போகிவேந்தன்பிலத்தின் வழிப்புகூஉ 
மோகநீக்குமித்தீர்த்தத்தின்மூழ்கியே 
யேகநாதன் றிருவருளெய்தலா 
னாக தீர்த்தப்பேர்நண்ணிறஃதரோ . 

சுவேதநதி . 

வேறு . 
தூயசீர்படைத்துநீடுஞ்சுவேதமாநதிப்பேர்த்தீர்த்தம் 
வாயுவின்றிசையின்மேவுமற்றதன்கரையின்மேனாட் 
பாயசீர்ச்சுவேதமேலோன்பகரருந்தவஞ்செய்தான்ம 
நாயகனானஞான நடராசற்கணுக்கனானான் . 
பார்திகழ்புரட்டாதிக்கட்சுக்கிலபக்கந்தன்னி 
னேர்தசமியிற்பொருந்துந் திருவோண நிகரினாளிற் 
கூர் சிவபத்தியோடித்தீர்த்தத்திற்குளிப்போாபோகஞ் 
சார்சிவப்பேறிரண்டுமெய்துவர் தவத்தின் மிக்கீர் . 

குபேரதீர்த்தம் . 
சீர்த்திசால்குபேர தீர்த்தந்திகழ்தரும்வடாது திக்கி 
லார்த்தியோடாடுவாருக்காயுதப்புண்கண் மாற்று 
மேத்து சீரதன்கரைக்கட்குபோன்மெய்த்தவமியற்றிப் 
பேர்த்தனியீசனார்க்குத்தோழனாம் பெரும்பேறுற்றான் . 


(கச ) 


( காடு ) 


(கச ) 


யாத்திரோற்சவப்படலம் . 


கக்க 


தவலருந் திருவில்வைகுஞ்சுராசுரர்தன்னேரில்லாச் 
சிவபிரானாணையாலித்தீர்த்தத்திற் செவ்வாய்மூழ்கிக் 
கவலறவுடம்பினுற்றகழிபெரும்புண்கணீங்கி 
யுவமையில்பரையையர்ச்சித்துய்ந்தனரந்தணாளீர் . 

(20 எ ) 
சிவகங்கை . 
திருந்து மீசான திக்கிற்சிவகங்கையென்னுந்தீர்த்த 
மிருந்திடுமுழ்குவார்க்கஃதீந்திடுஞ்சித்தசுத்தி 
பொருந்துமத் தீர்த்தந்தன்னாற்பொருவிலாமூலத்தானம் 
பரிந்துவீற்றிருக்குமாதிபகவற்காட்டிடுகபண்பால் . ( க 0 அ ) 
சித்திரைமாதந்தன்னிற்சிறந்தசித்திரைநன்னாளிற் 
பத்தியிலிதன்கண்மூழ்குவார்பகைபணியவாழ்வர் 
புத்தியின்சலனம்போக்கிப்புண்ணியமெயதுவார்கண் 
மெய்த்துகோதானஞ்செய்வோர் விளங்கு கோவுலகுசேர்வார் . ( ககே 
சிதம்பரந்தன்னிலுள்ள தீர்த்தமான்மியத்தையிங்ஙன் 
விதம்படப்புகன்றாந்தீர்த்தமான்மியமிதனை வேண்டி 
யிதம்படக்கேட்போர்கப்போர்புண்ணியராவரேற் 
புதம்பயிலின்பயாத்திரோற்சவம்புகல்வாமிப்பால் . 

(சக ) 
தீர்த்தவிசேடப்படலமுற்றிற்று . 


யாத்திரோற்சவப்படலம் , 


( க ) 


சம்புவாகியதாண்டவப்பிரானுக்கித்தலத்தி 
லும்பர்போற்றுசீருற்சவம்பன்னிரண்டுளவா 
னம்புசீர்ப்பரமானந்தநல்விழாவவற்றை 
யிம்பர்நீரறிதரவெடுத்திசைக்கு துமுறையால் . 
மார்கழித்திருவாதிரைநாண்மன் றவாண 
ரார்வமிக்கநற்றில்லைவாழந்தணரமலச் 
சீர்கொளத்தனிக்காவிரித்தீர்த்தத்தின் மறைசொற் 
றேருறப்புரியபிடேகமினிதுவந்தாடி . 
அனகமன்றினில் விலைவரம்பறிவதற்கரிய 
கனகவாதனமேவியேகருணை மீக்கூர்ந்து 
புனிதநூன்முறைபூசைகொண்டருளியேழ்திறத்து 
முனிவரஞ்சலிமுகிழ்த்தனர் முன்னின்று ரச . 


( 
உ 
) 


( 
ஈ 
) 


ககஉ 


சிதம்பரசபா நாதபுராணம , 


( ச ) 


(சு ) 


- 


( எ ) 


ஒருதனிப்பராசத்தியாஞ்சிவகாமியுடனே 
திருமிகுத்திடு புனிதமாவீதியிற்செல்வ 
வருமறைத்தில்லையந்தணரண்மினர்குழுமி 
யுரிமையிற்புரியுபசாரமுவந்துகொண்டருளி 
சிறப்புமேம்படத்திருவுலாப்போதந்துசீர்சா 
லறப்பெருந்தனிக்கனகசிற்சபையினையடைந்தே 
யிறப்பில் பேரின்பதரிசனங்கொடுத்தினிதமர்வார் 
துறப்பின் மேம்படுமுனிவிர்காளின்னுமத்தொல்லோர் . 
இந்தமூவுலகேத்துதைப்பூசத்திலுலாப்போ 
தந்து மன்றினையடைந்தமர்ந்தருளியேதந்நே 
ரந்தணாளர்கொண்டுவந்துவந்தனர்நிவேதிக்குங் 
கந்தமாலிய மடியவர்கொளச்செய்வர்கருணை . 
மாசிமூலத்திற்றுவசவாரோகணமன்றா 
ரீசராற்றியீரொன்பது தினமெழில் வீதித் 
தேசுறத்திருவுலாப்போந்து திகழுத்தியான 
வாசமண்டபத்துலகெலாம் வாழவீற்றிருந்தே . 
பத்தர்செய்யுபசாரங்களேற்றருள்பாலித் 
தத்தியைத்தலைக்கூடி மாமகத்து நீராடி 
யெத்திறத்தவர்க்கும்பிரசாதமீந்தருளிச் 
சுத்தமாமணிச்சோதிமன்றடைந்தருறுெப்பார் . 
சிறந்த பங்குனியுத்திரஞ்சிதம்பரநாத 
ரறந்தவாமறையந்தணர்பூசைகொண்டருளி 
யிறந்திடாவளவீதிபோந்தியாவர்க்குங்காட்சி 
மறந்தணந்திட வழங்கினர்மன்றணைந்தருள்வார் . 
ஏர்மிகுத்திடுசித்திரையின்னிள வேனிற் 
சீர்மிகுத்திடுசித்திரைமுதற்றிருவவிட்டப் 
பேர்மிகுத்திடுநாளிறுவாய்ப் பெருவீதி 
யூர்மிகுத்திடுதிருவுலாப்போவர்மன்றுடையோர் . 
புண்ணியந்திகழ்வைகாசிப்புனர்பூசமுதலா 
வெண்ணிடுஞ்சுபவிசாகநாள்காறுமெல்லையில்சீர் 
நண்ணிடுஞ்சிதம்பரசபாநாதனார்வசந்தக் 
கண்ணிறைந்திமுற்சவங்கருணையிற் கொண்டே . 


( அ ) 


( க ) 


( க 0) 


( க்க ) 


அரோற்சவப்படலம் . 


கக 


( கஉ) 


அந்தமில்பலவாலயங்களினின்றுமாண்டு 
வந்தமங்கல பாடகர்முதலியோர்வளஞ்சேர் 
சந்தமானந்தமேம்படப்பாடினர்சாரச் 
சிந்துசேர்ந்துலகுய்யவாடினர்மன்றுசேர்வார் . 
ஆனிமாதத்தினத்தராமம்பலவாணர் 
வானளாவுபொற்றம்பத்தான் வரைந்தமாத்துவச 
மேனிலாவிடவேற்றிமாலயன் முதல் விண்ணோர் 
ஞானயோகியர்முனிவரர்நாடினர்வழுத்த . 
சித்திரந்திகழ்வீதியிற்றிருவுலாப்போதந் 
துத்திரத்திருநாளின்மஞ்சனமுவந்தாடி 
யெத்திறத்தினர்தமக்குமானந்தவாழ்வீந்து 
மெத்துசீர்மன்றமேவியேதரிசனமீவார் . 


) 


(கங ) 


( கச ) 


வேறு . 


தக்கிணாயனத்துநேருமாடி மாதத்திற்சாரும் 
பக்கமார்கரையின் முத்தப்பருமணிவரன்றியோங்கு 
மிக்கநூபுரப்பேர்யாணர்வியன திக்கரையின் மேவும் 
தொக்கசீர்மண்டபத்திலுலகெலாந்தொழவமர்ந்தே . 


( கரு ) 


( கச ) 


( கஎ ) 


பரிமளதயிலந்தோய்ந்துபகருமந்ததியிலாடி 
வரமுறுமுனிவர்வானோர்மானிடர் தங்கட்கெல்லாம் 
புரைதபச்சுத்தியீந்து பொன்னினம்பலத்தைச் சேர்வ 
ருரையொடுமனங்கடந்தேயோங்குமன்றுடையவீசர் . 
அணிமிகுமாவணிக்கட்டிருவோணத்தச்சபேசர் 
மணிவளர்பவித்திரோற்சவங்கொள்வர்புரட்டாதிக்கட் 
டணிவறவொலிக்குமோதத்தனிப்பாசவிமோசனத்தை 
னணியருந்தீர்த்தமீந்துசிற்சபை சேர்வர் நம்பர் 
ஐப்பசிப்பூரத்தின் கணம்பிகைப்பிராட்டியானா 
டப்பிலாவறமெண்ணான்கும் வியத்தகத்தானன்காற்ற 
வெப்பொருளும்மாந்தில்லையீசர்பானி திகள் பெற்றே 
யொப்பிலாவடியரோடு முலாப்போந்து திருவீதிக்கண் . 
விளங்குநற்றானம்யாவும் விதியுளிமேவச்செய்து 
துளும்புசீர்மறையோராதியடியர்க்கங்கருள்சுரந்து 
வளங்கெழுகோயினண்ணிவானவர்முனிவர்போற்றக் 
களங்கறுத்தமரர்க்காத்தநடராசர்க்கலந்துவாழ்வார் . 


(கஅ ) 


( கக ) 


ககச 


சிதம்பரசபாநா 


(20 ) 


(உக ) 


(உஉ ) 


(உங ) 


நாடு 

கார்த்திகைப்பேர்வாய்ந்தநன்மதியுவாவொடணமும் 
பீடுசேராரனாளிற் பெரிய தீபோற்சவங்கொண் 
டாடுவார் தில்லைநாதரனையர்நல்விழவீதன்பிற் 
பாடுவாரென்று நீங்கார் நல்விழாப்பரமவாழ்வே . 
பஞ்சவாவரணத்தோடு விளங்கிடும்பைம் பொன்மன்றத் 
தஞ்சபேரறிவுநாடுமன்பர்தங்கண்ணேயாரக் 
கஞ்சவாண்முகத்தானந்தக்கௌரிகண்டுவப்பவாடுஞ் 
செஞ்சடைக்கூத்தர்மேலாந் திருவருள் பெருகமன்னோ. 
மேதைசான் முனிவிரேமவியன் சபாநாதர்மேன்மை 
காதலானீவிர்தேறவியம்பினாமிதனைக்கற்போ 
ராதரவதனாற்கேட்போரடுத்தபல்வினையனுக்கித் 
தீதில்சித்திகளினோசிெவப்பேறுகூடிவாழ்வார் . 
இந்தமான்மியத்தையோர்காலெனினுமாதரவிற்கேட்போ 
ரந்தமாபோகம்யாவுமிம்மை துயத்தளப்பிலாமெய் 
விந்தைமூவாறுமுற்றுமேலவராகிநீடி 
முந்துசீர்படைத்துமேலாம்பயனெலாமுறையினெய்தி . 
தவந்தானந்தியானம்பூசைதனியோகநியமந்தம்மா 
னிவந்துசேர்பயனொடெல்லாவிட்டந்தாநினைந்தாங்கெய்தி 
யவந்தாழமன்றவாணர்திருவடிக்கீழங்கண்மிச் 
சிவந்தாமேயாகியொன்றியானந்தந்திளைத்து வாழ்வார் . 
மாமறைத்தொகையுமின்னுமளப்பருமாட்சித்தாய 
வேமசிற்சபையில் வாழுநடராசரிணையின் மேன்மை 
நாமெடுத்துறைக்கற்பாற்றோஞானமாமுனிவீரன்னோர் 
சேவடிக்கமலங்காட்டுந்திறத்தொருசிலசொற்றேமால் . 
துன்றிவான் முகில் வழங்குகபுனனனிசுரந்து 
வென்றிவேந்தர்செங்கோன் முறைதிறம்பிடார் விளங்க 
வென்றுமாருயிரிடரகன்றின் புறவிணையின் 
மன்றொடோங்குகவைதிகசைவமாநிலமே . 

யாத்திரோற்சவப்படலமுற்றிற்று . 
சிதம்பரசபாநாதபுராணமுற்றிற்று . 


(உச ) 


( உரு ) 


வேறு . 


( உக ) 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


சபாபதி நாவலர் அவர்கள் இயற்றிய 

O 


சிதம்பர சபாநாத புராணம் 


தாக 


EN 


HITTER 


Pub No : 862 
ISBN : 978-93-85165-17-7 
சிதம்பர சபாநாத புராணம் 


80.00 


